ஸ்ரீ 


7001 
பகவத்கீதை வெண்பா. 


வாதிகேஸரி 


ஸ்ரீ அழகிய மணவாள ஜீயர் 


அருளிச்செய்தது . 
NAMANDARINATA 
... 1 .SWAMINATHAYAA LIRD 
RUVANMIYUR WRMA - IL. 

முதலாவது ஷட்கம் . 


ஸ்ரீரங்கம் : 
ஸ்ரீ வாணீ விலாஸ் பிரஸ் . 

1906 . 


Copyright Registered . 


GF 


R66,621: V 

D61 


7001 


AMANOPANTAL 
# . 0. 1. SWAMINATHAIYAR LIRAN 
TIRUVANMIYUR , MADRAS.41 . 


INTRODUCTION . 


(tje 

have great pleasure in introducing to the 

Tamil reading Public this Bhagavad Gita Venba, 
one of the gems of Tamil literature hitherto hidden 
among the vast heaps of crumbling palm leaf 
manuscripts - a very common sight in the homes 
of many a Pandit in this country . We were really 
fortunate in coming across this Mss . copy of the 
book, with the kind help of Siiman Anbil S. Venka 
tachariar Avl . , for, a study of this work will surely 
convince the readers that it is an exceedingly fine 
piece of literature --- too precious to be consigned to 
oblivion . It is a very faithful and close rendering 
of the Gita written in the simplest possible style 
without at the same time impairing the richness of 
meaning found in the original. Being a highly 
philosophical work the author had necessarily to 
follow one of the numerous commentaries and 
himself a Vaishnava Acharya he has naturally 
followed Sri Ramanuja ( Vide Stanza 4 of the 


ii 


Pâyiram ). He has tried his best and has almost 
succeeded in his earnest endeavours to bring out 
the force of the original and in places where he 
found any difficulty in choosing apt Tamil ex 
pressions he has adapted the Sanskrit words them 
selves . As the Gita is a highly esteemed religious 
work , the author has rightly chosen the sacred 
Venba metre which is generally supposed to be the 
Brahmin among the metres . If we find anything 
in this Venba which does not , at first sight , corres 
pond to the original, a close examination reveals 
the same to us as nothing but explanatory of the 
text - in accordance with the Ramanuja Bhashya 
adopted owing to poetical exigencies. From i 
literary point of view , we may safely assert, that 
this poem is unrivalled . As a matter of fact in 
several places the author has excelled the renowned 
Pugalenthi in the ease of diction , flow of style and 
harmony of language. Particular care is exercised 
in using full words only ( without torturing them ) 
in scanning ; -what is called in Tamil as disifs 
gov. A perusal of the notes for the 1st chapter, 
which has been purposely made elaborate will 
clearly show how closely the author has followed 


MAMAMAHOPADHYAYA 


r . G. V. SWAMINATHAIYAR LIBRAR 7001 


TIRUVANMIYUR . MADRAS - 41 
his Sanskrit original -nay in some places has 
even triecl to surpass it . In short, when we pause 
to consider the highly abstruse nature of the sub 
ject and the technical limitations of the Venba 
metre , it is certainly a matter for much wonder 
that the author has succeeded in a manner which 
nobody else can even dare to approach . 


The author of this precious little gem is the 
famous Vadikesari Alakin Manavala Jeer , otherwise 
known as Sottai Manavala Mamuni as stated in 
the epilogue. Trarlition describes his education as 
follows : -- this Manavala was always serving Periya, 
Vachan Pillai and once , in his 32nd year , when he 
questioned an assembly of Pandits as to what they 


மேய 


1. மாய னருள்கீதை மன் 

னு பொருடன்னை த 
தூய பெரும்பூதூர்த் தொன்முனிதன் 
தகையான் பணவாள மாமுனிவன் சொன்னான் 

றாகையாரும் வெண்பாச் சுரந்து . 
2. சொட்டை மணவாளத் தூய்முனிவன் சொற் செறிந்த 
சட்ட மருவுந் தமிழ்ப்பாவாற் -- கட்டெழில் சீர்க் 
கோமா னருள்கீதை கூறும் பொருளுணர்வார் 
மா னடிசேர்வர் சென்று . 


ir 


were discussing , they ridiculed him for his ignor 
ance by saying " Musala Kisalaya ” which means a 
" pestle sprout." In his innocence he believed it to 
be the name of a real book and accordingly intima 
ted his guru Periyavachan Pillai , who , after a hearty 
laugh over it , explained to bim how he has been ridi 
culed . Immediately he set about in right earnest 
to learn the alphabets of both Tamil and Sanskrit 
literature with the result that he is now reputed 
to be the author of more than twenty works such 
as Pannirayirappadi, Tiruviruttain -- Svapadesam 
und Anyapadesam (an excellent work in every way ), 
Tatva Dipika etc. As a retort to the Pandits who 
ridiculed him he has actually composed a poem 
called Musala Kisalaya ” . That he became a 
great Tamil scholar is clear from the very rare 
grammatical forms and classical phrases which he 
has used in this book itself . His date is not certain , 
but he is believed to have lived soon after Sriman 
Vedanta Desika if not his actual contemporary . 


This work consists of 723 stanzas on the whole, 
divided , according to the orthodox style , into three 
Shatkas of six chapters each . We have now pub 


lished the fist Shutha and the second and thund 
will follow in due couise 


In fine, we have to thank M Anbil S Venkata 
chanlal foi his kindness in plocuing to us this 
veis vale and valuable Mss and Messis Pandits 
S Swaminatha Alyal and P R Kushnamacharian, 
but for whose kind and patient plodding thiough 
the manuscript leaves and the proof sheets, such a 
conect and accurate edition would have been an 
impossibility We dle further indebted to these 
two learned Pandits for the valuable notes added 
at the end of the book 


SRIRANGAM 
path September 1900 


J. K. Balasubrahmanyam . 


ஸ்ரீ 


பகவத்கீதை வெண்பா. 


*** 


பாயிரம் . 


கண்ணா பார்த்தற்குக் காத்தற் கினிதரைத்த 
திண்ணார் திறமருளுஞ் சீர்கதை- யெண்ணாரு 
நன்பொருளை யெங்கட்கு நாதா வருளுதலாற் 
புன் பொருளிற் போகா புலன் . 


மாதவனு மாமாது மாறனும் மண் பூதூர்வாழ் 
போதமுனி யுந்தந்தம் பொன்னடிகண் - மீதருள 
வுச்சிமேற் கொண்டே யுயர்கிதை மெய்ப்பொருளை 
ஈச்சிமேற் கொண்டுரைப்பன் னான் . 


2 


ji 


பகவத்கீதை வெண்பா. 


நாத னருள் புரியு நற்கீதை யின்படியை 
வேதம் வகுத்த வியன் முனிவன்- பூதலத்துப் 
பாரதத்தே காட்டும் பதினெட்டோத் தும்பகர்வன் 
சீர்தழைத்த வெண்பாத தெரிந்து . 


3 


வேதப் பொருளை விசயற்குத் தேர்மீது 
போதப் புகன்ற புகழ்மாயன் - கீதைப் 
பொருள்விரித்த பூதூர்மன் பொன்னருளால் வந்த 
தெருள்விரிப்ப னந் தமிழாற் றேர்ந்து . 


தூய 


தேயத்தோ ருய்யத் திருமா லருள்கீதை 
நேயத்தோ ரெண்ணெய் நிறைவித்துத் 
தெருனூல தேபெரிய தீபத்தை நெஞ்சி 
ருணூற வேற்றுகேன் யான் . 


லிருக 


5 


சுத்தியார் நெஞ்சிற்றந் தொல்கரும ஞானத்தா 
லத்தியா தொன்றை யறந்துறந்தோர் - பத்தியா 
னண்ணும் பரமனா நாரணனே நற்கீதைக் 
கெண்ணும் பொருளா மிசைந்து . 


6 


ஞானங் கரும நலஞ்சேர் நிலையதனை 
யான மனயோகத் தாராய்ந்திங் - கூனமறத் 
தன்னா ருயிருணருந் தன்மையினை நற்கீதை 
முன்னாறோத் தோதும் முயன்று . 


7 


7001 


பாயிரம் . 


11 


உள்ள படியிறையை யுற்றெய்த முற்றறஞ்சேர் 
தெள்ளறிவில் வந்து திகழ்பத்தி - வெள்ள 
நடையாரும் யோகத்தை நாதனருள் கீதை 
யிடையாறோக் தோது மெடுத்து . 


8 


கருமமறி வன்பிவற்றின் கண்ணார் தெளிவில் 
வருஞ்சித் தசித் திறையோன் மாட்சி-யருமையற 
வென்னாதன் றந்த வெழிற்கீதை வேதாந்தப் 
பின்னாறோத தோதும் பெயர்ந்து . 


9 


தான முடன் றீர்த்தந் தவம்புரிதலை வேள்வி 
யான முத லாறு மறமிறைவற்- கேநயந்த 
தன்மையாற் றன்னகத்தைச் சங்கமப யன்றுறத்தல் 
கன்மயோ கத்தின் கணக்கு . 

10 


அற்ற முரைக்கி லதுகேண்மி னம்புயத்தாட் 
கொற்றவனை நெஞ்சிற் குடியிருத்தி- மற்றொன்றை 
யத்தியா தொனறு மவன்பா னலம்புனைதல் 
பத்தியோ கத்தின் படி . 


11 


புலன் பொறியை நீக்கித்தன் புத்தியினிற் செம்மை 
யலம்புரிவார்க் குற்றவுயிர் மாட்சி - நலம்புனைந்து 
மானயோ கத்திறையை மன்னுநிலை காண்பதே 
ஞானயோ கத்தி னலம். 


12 


IV 


பகவத்கீதை வெண்பா 


இந்த வகையமைந்த 

யோகங் 

கங்க ளிமமூன்று ந 
தந்த மிடையிற் றனித்தனிசே - ரந்தமில் 
வானந்த வின்பத தணையநெறி யாகுமே 
மானந் தருமீயல்பால வாய்ந்து . 


லா 


1.3 


பகவத்கீதை வெண்பா. 


அத்யாயம் 1 . 


அர்ஜுனவிஷாதயோகம் . 


வேண்டிடத்தி லனறி வெறுதது நலமிரக்கம 
பூணடவறறைப பொல்லாப புலமெனறு - மீண்டகனற 
சுற்றமது நோக்கியே சோகித்த தேர் லிசய 
னுற்றமயல் சொல் அமுத லோதது . 


தன்மநில மாகுவ குருநிலத்தித் தாஞ்சோந்து 
வன்மையம ரிச்சித்தென் மைந்தருந்தந் - தன்மையுறப் 
பஞ்சவரு மென்செய்தா ரென் றர் தன் பண்புரைப்பச 
சஞ்சயனுஞ் சொன்னான் சமைந்து . 

1 


2 


பகவத்கீதை வெண்பா . 


[ அ 


பாண்டவர்க டங்கள் படைவகுத்த பாங்கதனைப் 
பூண்டு மிக நோக்கிப் பொறாமையினாற் றூண்டுபரித் 
தேரார் துரோணன் பாற் சென்றடைந்து செப்பினான் 
நாரார் துரியோ தனன் . 

2 


பாரா ரியனேயிப் பாண்டவர்கள் சேனையினைத் 
தாராரும் பாஞ்சாலன் றந்தமகன் - சிரார் 
மதியுடைமை நீ கொடுத்த வண்மையினாற் காக்கும் 
விதியுடைமை பூண்ட வியப்பு . 


வென்றியமர் வில்லாளர் வீமன் விசயனென 
நன்றியமர் தன்னு ணலம்புனைவோர் - நின்றிகல்வோன் 
வெல்லும் விராடன் மிகுதோரன் பாஞ்சாலன் 
சொல்லு மளவோ தொகை . 

1 


மற்றும் பலவரசர் மாரதராய் நிற்கின்றார் 
முற்று மபிமனுடன் முந்துற்றுப் - பற்றி 
யமர்முயற்றி சேர்வ ரது நிற்க கேளாய் 
நமர் முயற்றி தன்னை நயந்து . 


5 


பக்க தய 


னு நூல் வேதியனே வெற்றியரை யானுரைக்கேன் 
முன்னு நீ பாட்டன் முயல் கன்னன் - முன்னங் 
கிருபனச்வத்தாமா விகன்னனுடன் கேளிர் 
நிருபர் பலரு நிறைந்து . 

6 


ATALANOPADHYAYA 
1 ] அர்ஜீமன்விஷர்த்தியாகிய 

bil SWAMINATHAIYAR LIERA 

TIRUVINMIYUR , MADRAS : 41 
வேறும் பலசூரர் மெய்யே யெனக்காக 
வூறு படவுடல முள்ளுயிர்விட் - டேறு 
நிலையுடைய பல்படையார் நின்றமரு ளென்று 
மலையுமவ ரெல்லாரும் வந்து . 

7 


நங்கள் படை பாட்ட னயந்தினிது காக்கவே 
யிங்கமைவு போதா திராநிற்கு - மங்கவர்தம் 
வீமன் மிகக்காக்கும் வென்றிப் படையமைந்து 
சேமமுறுதிபெறுஞ் சேர்ந்து . 


வேகப் படை நடப்பி லெல்லாம் வியந்து மது 
பாகத்தை நீங்காது பாட்டனையே - யேகமா 
யாங்கமர்ந்து சூழ்ந்தே யமர் முகத்து நோக்குங்கோள் 
பாங்கறிந்து நீங்கள் பலர் . 

9 


இவ்வா றியம்பு மிகலரச னுண்மகிழ்ந்து 
தெவ்வார் குருமுதலாஞ் சீர்பாட்ட- னெவ்வாறுஞ் 
சிங்க வரவஞ் செலுத்தினான் வீடுமனற் 
சங்கு முழங்குவித்தான் றான் . 

10 
பின்னும் பலசங்கம் பேரி பெருமுரசு 
துன்னும் பணவமுதற் றொல்லியங்கள் - பன்னி 
யறைந்தெழுந்த வந்தவொலி மேலாகு மாழி 
நிறைந்தெழுந்த பேரொலிபோ னின்று . 

11 


4 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


ஆங்கதற்பின் வெள்ளைப் புறவியணி தேரின் மேற் 
பாங்கமரு மாதவனும் பாண்டவனு - மோஙகரவச 
சங்கமலர்க் கைகளினாற் றம்முகம்வைத தூதினா 
ரங்கமலத் தன்னமது வாம் . 


12 


பன்னியசீர்ப் பாஞ்ச சனியப் பணவத்தை 
முன்னிருடீ கேசன் முழக்கினான் . மன்னியபூந் 
தாரார் தனஞ்சயனுந் தன்றேவ தத்தமெனுஞ் 
சீரார்சங் கூதினான் சேர்ந்த . 


13 


பாடார் பவண்டாமாம் பாரப் பணிலத்தை 
யோடா விறலவீம னூதினான் - சேடார்ந்த 
வந்தருமன் மைந்த னனந்த விசயமெனு 
நந்தரவஞ் செய்தா னயந்து . 


14 


துங்கப் பரிநகுலன் றொல்சீர்ச் சகோடமெனுஞ் 
சங்கத் தரவந் தனைவிளைத்தான் சங்கமலர் 
மிக்கமணிப் புட்பகத்தை வென்றிச சகதேவ 
னொக்கவெடுத் தூதினா னுற்று , 


15. 


வில்லாண்மைக் காசிமனும் வென்றிச் சிகண்டியுடன் 
மல்லார் பாஞ் சாலனவன் மைந்தனுமற் - றெல்லாருஞ் 
சாத்திகியுஞ் சௌபத் திரனுந் தனித்தனியே 
வாய்த்ததஞ்சங் கூட தினார் மற்று . 

16 


5 


1 ] அர்ஜுனவிஷாதயோகம் . 
அக்கடிய போரவ மந்தன் சுதரிதயஞ் 
சிக்கெனத் தீரச் சிதைத்ததே - தொக்கெழுந்து 
வான்றிசையு மண்ணகமு மற்றும் பலவிடமும் 
தான்றிகழ வோங்கித் தழைத்து . 


17 


போர்முகத்தில் வந்துன் புதல்வர் தமைநோக்கிக் 
கார்முகத்தை வாங்கிக் கவித்துவசன் - பார்முகத்து 
நின்றா ரிரு படைக்கு ணீநிறுத்தென் தேர்கண்ணா 
வென்றாங் குரைத்தா னி 

18 


. 


பொல்லாத உந்தன் புதல்வனுக்குப் போர்முயல 
வெல்லாரும் வந்திங் கெதிர்நின்றே - வில்லாண்மை 
யேவருடன் காட்டுவதென் றேவும் படைமுனையில் 
யாவரையுங் காண்பனினி யான் . 

19 


என்று விசயனிசைப்ப வெழிற்கண்ணன் 
சென்றங் கிருபடையுட் டேர் நிறுத்தி - நின் றணியும் 
பாட்டன் றுரோணன் முன் பார்த்தனே பல் குருக்க 
ளீட்டம்பா ரென்றா னெடுத்து . 

20 


பந்தமுற வாங்கவனும் பார்த்தான் படையிரண்டிற் 
றந்தையர்கள் பாட்டர்தாந் தாழ்குருக்கள் - மைந்த 
ருடன் பிறந்தார் போ ருயர்மாமர் தோழர் 
மடந்தையருண் மாமடிகண் மற்று . 

21 


6 


பகவத்கீதை வெண்பா. 


[அ . 


மேவலாய் நின்றெதிர்ந்த மிக்கபெருஞ் சுற்றமால் 
காவலரை நோக்கிக் கவுந்தேய - னோவதனான் 
மிக்க மனம் பேரிரக்க மேவிப் பிரான் முன்றான் 
றக்கவுரை செய்தான் வளர்ந்து . 


22 


நன்றி புனையு நமரெல்லா நாள மருட் 
கன்றி வரக்கண்டு கண்ணனே -குன்றி 
முகஞ்சுவறி மெய்ந்நடுங்கி முற்றுந் தளர்ந்தென் 
னகங்குழைய ரோமாஞ்ச மாம் . 


2 : 3 


கனன் 


றுட 


கைந்நின்றுங் காண்டீவம் வீழுங் 

றோன் 
மெய்ந்நின்று தாங்கமிக மாட்டேன் - - மைந்நின்ற 
செஞ்சந் திசைக்கு நிமித்தங் களுந் தீதா 
வஞ்சும் படியா மவை . 

24 


தன் றமரைக் கொன்று சமாத்துத் தான் சேரு 
நன்றி தனையொன்று நான் காணேன் - கொன்ற 
விசையமுநான் கண்ணனே வேண்டே னரசு 
மசைவில் வருஞ்சுகமு மாங்கு . 


2 ) 


இந்த வுயிராசு போகங்க ளாராலெமக்கென் 
னந் தவவை யாவர்க்கா வத்திக்தோ - நந்தமரா 
மங்கவர்க ளெல்லா மமர்த்தலையி லேநின்றார் 
தங்களுயிர் வித்தக் தவிர்ந்து . 


26 


7001 
அர்ஜுனவிஷாதயோகம் . 


1 ] 


தந்தை குருபாட்டர் தம்மாமர் மாமடிகண் 
மைந்த ரவர்மைந்தர் மற்றுள்ள - பந்தத் 
தியன்ற விவர் தம்மை யான் கொல்ல வெண்ணேன் 
முயன்று கொலினுமெனை மொய்த்து . 


27 


மூவலகும் பேறெனினு முன்னேன் கொலையதனிற் 
பாவுதரைக் காகப் பகைப்பனோ - மேவுசினத் 
தந்தன் புதல்வர்களை யாங்க மருட் கொன்றெங்கட் 
கெந்தவுகப் புண்டா மினி . 

28 


பாவிகளா மற்றிவரைக் கொன்றாலும் பாவமே 
மேவுமெமை யாதலினிம் மேவலரைச் 

- சாவநினைந் 
கேதமுயல் கிற்கிலோ மென்சுற்றங் கொன்றிங்கே 
மாதவனே யாம்சுகிப்போம் வந்து . 

29 


கோதில் குலஞ்செற்ற குற்றங் குலக்கேளைக் 

வரும்பாவங் காணாத -வேதிலர்க 
k ங்கிவர்க ளேலு மீஃதறிந்த யாந் தவிர்த 
லாங்கிசைகையான வமைவு . 


300 


குலங்குறையின் மாளுங் குலத்தறங்கண் மீது 
விலக்கு செறியமுக்கி மேலா - நலங்குலைர்து 
மாதர் நெறியழிவர் வண்ணம் கெடுமதுவே 
போத நரகப் புணர்ப்பு . 


31 


8 


பகவத்கீதை வெண்பா. 


மீது மவர் பிதுக்கள் வீழ்வர் மிகுபழியாற் 
சாதி குல தன் மந் தானழியு - மாதலினா 
னீங்கா நிரயத்து நிற்பவ சென்றரைக்கும் 
பாங்கார் சுருதிப் பயன் . 


32 


ஐயோ பெரும்பாவத் தாங்சமைந்தோ மாதலினான் 
மெய்யோருஞ் சுற்றத்தை வீழ்த்துதலால் - வையோவாச் 
சத்திரத்தால் வீண்கையெனைத் தாந்தடிவ ரேன் மாற்றா 
பத்திரத்தா லஃதே கடன் ,. 


இவ்வாறு சொல்லி யிகல்விசயனம்புடனே 
தெவ்வார் சிலைபொகட்டுச் சிந்தை தளர்ந்- தவ்வாறு 
நின்றதேர் மீது நிலைகுலைந்து தானிருந்தான் 
துன்று சோ கத்தாற் றிகைத்து . 

34 


இப்படியார் பார்த்த னெழுந்தபெருஞ் சோகத்தாற் 
றப்படியாந் தன்மையினைச் சார்ந்ததனை --மைப்படியா 
மாயனருள் கீதை மன்னுமுத லோத்துரைக்கு 
மேய பொருண்முடித்த திங்கு . 


அத்யாயம் 2 . 


ஸாங்க்யயோகம் . 


மேலிரனடா மோததால் விசயன் வெறுப்பகற்றக 
கோலி யுயிருடலின் கூற்றிவைகள் - 

-- காலியுடன் 
போமாயன் மன்னுயிர்கள் பொன்றாமை முன்னகமா 
மாமாயன் சொன்னான் மகிழ்ந்து . 


1 


தண்கொ ளருளாலே சூழ்வுற்ற தார் விசயன் 
கண்க ளழுநீர்க் கழியெழ வெண்குலைந்த 
வண்ணங்கண் டாங்கே மதுசூதனனவன்ற 
னெண்ணங்கொண் டீதுரைத்தா னேன்று . 
எத்தாலே யுன்னைத் தசாவிடத்கேயிக்கல 

கலக்கா 
சத்தானர் சாராத சார்ந்ததுதா -- னித்தாலே 
மேலுலக மில்லை மிகுபழியாம் பார்த்தனே 
யேலுமதன் றேகாணி 


10 


பகவத்கீதை வெண்பா. 


[ அ . 


இந்த வலித்தனத்தை யெய்தாதே மீதுன்பால் 
வந்தணைவ தல்லகாண் மன்னவனே - 
சிறுவனே நெஞ்சிளைப்பாஞ் சிற்றியல்பை நீங்கி 
யுறுவதே கொண்டெழுநீ யுற்று . 


3 


அவ்வளவி லந்த வருச்சுனனு மண்ணலைப்பார்த் 
தெப்பகையாம் பாட்ட னெழிற்குருவா - மிவ்வவரைப் 
பூசிப்ப தன்றிப் பொருவதேதம் பாலென்று 
யாசிப் படவுரைத்தான் மற்று . 


தொழப்படுமே லோரைத் தொலையா துலகி 
லெழப்படுத னன்றே யிரப்பில் - விழப்படுத்தி 
வாய்ந்தபொருள் காமித்த மற்றவரை யக்குருதி 
தோய்ந்ததுவோ போகத்தின் றுய்ப்பு . 


5 


ஏதறியோஞ் சீரிதென யாம்வெல் 

லவுமாகு 
மீதவர்கள் வெல்லவுமாம் வேறில்லை - பூதலத்தில் 
யாவரைநாங் கொன்றா லிராதே முடிகின்றோ 
மாமரிவர் போர்முன் னமர்ந்த . 


6 


காாபபணயத் தாற்கலங்கிக் கண்னா தருமமனத்து 
ஓர்ப்பதிலேன் கேட்கின்றே னுன்னையான் - றாற்பரியத 
தேதிறலாஞ் சொல்லதுநீ யானுன் னடியனெனைச் 
சாதியுனைத் தாழ்ந்தேனைச் சார்ந்து . 

7 


2) 


ஸாங்க்யயோகம் . 


11 


சாலவெதி ரற்றித் தலத்தரசில் வீற்றிருப்பு 
மேலமரர் நாயகமு மேவிடினு -- ஞாலத்தென் 
சொல்லைப் புலனுலர்த்துஞ் சோகத்தைப்போக்குவதோ 
ரெல்லைப் பொருள் காணேன் யான் . 

8 


மைவண்ண மாயவனை மன்னன் குடாகேச 
னிவ்வண்ணம் வார்த்தை யியம்பியே - தெய்வண்ணங் 
கோலேன்யான் போரென்று கோவிந்தனையுரைத்து 
மேலேதஞ் செய்யான் வெறுத்து. 

9 


முன்ன மவனை முறுவலிப்பான் போன் மாயன் 
மன்ன னிருப்படையின் மத்தியத்தே -யின்னே தன் 
சிந்தை யழிந்தோனைத் தெளிவித்தல் காரணமா 
விந்தமொழி சொன்ன னெடுத்து . 

1 ) 


சோகிக்க லாதவற்றைச் சோகித்தாய் தொல்லறிவி 
லாகப் படிபகர்வ தாகின்றா- யோகத்தான் 
மாயு முயிர்களையு மாயா வுயிர்களையு 
மாயுமவர் சோகியா ராங்கு . 

11 


இறையா கியநானு மிவ்வுயிரா நீயு 
முறையா லரசரிவர் முற்று - மறையாலே 
முன்னாளு மின்மையிலை முற்றும் தன் மேலாகு 
மெந்நாளு மின்மையிலம் யாம் . 


12-75 


12 


பகவத்கீதை வெண்பா . 


இந்தவுயிர் கௌமாரம் யௌவனமூப் பென்பவற்றை 
வந்தவுட னின்று மருவுதல்போ - லந்தவுயிர் 
வேறுடல மேவுதலு மிக்கன்ன தாஙகதனைத் 
தேறுமவர் தாங்கலங்கார் தீர்ந்து . 


1:3 


FAL 


தன்மாத் திரை தீண்டுந் தன்மையவை சீதமழ 
லென் மாச் சுக துக்க மெய்துவிக்கும் - புன் மாயம் 
வந்தியன்று போ மதனான் மற்றவற்றை யெய்தலுறாத் 
குந் திசுதா நீபொறுத்துக் கொள் . 

14 


* 


ஒத்த சுகதுக்க னுயர் தீர னொன்னாரை 
யித்தகைய தன்மையிலை யீடழியா - முத்தனென 
வாங்கவன் றா னாகுமே யாணேறாம் பார்த்தனே 
யோகமுதத் தன்மைக் குறுப்பு . 


1., 


நில்லா வுடலகத்து நிற்குமுயிர் சத்ததனா 
லில்லா திதிக்குண்மை யில்லையுண்மைக்- கில்லாத 
தென்றிரண்டி னீறுங்கண் டேய்ந்தவத் தத்துவத்தை 
நின்றென்றுங் காண்பார் நிகழ்ந்து . 

16 


யாதினா லிந்த வசித்தெங்கும் யாப்புற்ற 
தாதிதனை மாயாதென் றாங்குணர்வாய் - மீதுதனக் 
உன மிலாதா லிதற்கொருவ னாசத்தை 
யான மியற்றுவா னல் . 


2 ) 


ஸாங்க்யயோகம் 


13 


மாயா தளவின்றி மன்னுஞ் சரீரிதனக் 
கோயாது மாறு முடலமிவை - மீயாரு 
மந்த முடையவெனு மாதலினாற் பார்த்தனே 
யிந்த வமர் முயல்வா யின்று . 


18 


யாவ னிவனை யிவன் கொல்வா னென்றறியும் 
யாவனிவன் கொல்லுண்பா னென்றறியும் - மேவு 
மறிவிருவ ருஞ்சாடா பாங்கிவனுங் கொல்லா 
னெறியவனுங் கொல்லுண்ணா னேர்ந்து . 


19 


என்றும் பிறவா னிவனிறவான முன்புளனாய்ச் 
சென்று பிறந்கிலனாஞ் செய்தியில் -னின்றென்றுந் 
தொல்லையவ னானவியன் றோன்று முடல் கொன்றாலுங் 
கொல்லரிய னாகுங் குறித்து . 

20 


உண்டாய்ப் பிறந்து வளர்ந் தோங்கிக் குறைந் திறத்தல் 
கொண்டோ டுடம்பியல்வைக் கூடானைக் 

- கண்டா 
னெவனைத்தான் கொல்லுவிக்க வேல்வான்மற் றெங்ங 
னெவனைத்தான் கொல்வா னியன்று . 

21 


பிரும் பழம்புடைவை பேணாது விட்டொருவன் 
வேறு புதுப்புடைவை மேவுதல்போ - லீறிலவன் 
முத்துடம்பை விட்டு முதிராது வேறுவரும் 
புத்துடம்பைச் சேரும் புகுந்து . 


22 


14 


பகவத்கீதை வெண்பா . 


( அ . 


ஆயுதங்க ளாங்கிவனைச் சோதியா வன்னவகை 
தீயு மவனைத் தெகியாது - பாயுஞ் 
சலத்தாறு மற்றவனைத் தான்கரைக்க மாட்டா 
துலர்த்தாது மாருதமு முற்று . 


23 


அவ்வவற்றா லேது மழியா னிவனென்று 
மெவ்விடத்துந் தாணுவா யேய்ந்தசைவற் - றிவ்வகையெ 
சாதுர் தெரியா னறிவறியா னென்றறிந்து ( ன் 
யாதுந் துயரேனீ யிங்கு . 

24 


இத்தன்மை யன்றியிவ னென்றும் பிறந் திறக்கு 
மத்தன்மை யாக வறிதியோ ---சித்தந் 
தளரும் படியிங்ஙன் றான் வெறுக்க வேண்டா 
வளருந் திரடோளாய் மற்று . 


பபை 


25 


பிறந்தவனுக் காக்கிறத்தல் பின்னறுதி யவ்மா 
றிறந்தவனுக் கும்பிறப்பு மெய்தர் - திறந் தன்ன 
லொன்றும் பரிகார மில்லா வொருபொருட்கு 
நின்று மனந்தளரே னீ . 


26 


பூதங்களான புணர்ச்சி முதல் விளங்கா 
சாதனங்களான விடை தான் விளங்கு - மீதங்குப் 
பொன்றுநிலை தான் விளங்காபோக்காமதில் வெறுப்பெ 
னின்றதனைக் கேளின்ன நீ . 

27 


2 ] 


ஸாங்க்யயோகம் . 


15 


வியப்புளனாக் காணு மிவனை யொருவன் 
வியப்புளனாக் கூறு மொருவன் - வியப்புளனாய் 
மற்றொருவன் கேட்குமிம் மன்னுயிரைக் கேட்குந்தா 
ஒற்றுணர்க லானொரும் ஞேர்ந்து , 

28 


நின்ற வுயிர்வதத்தை நேரா துடலெதிலு 
மென் றதனி லெங்கு மிடசெய்தே - லுன் றருமம் 
பார்த்துந் தளர்வுறாய் பார்த்திபர்க்குத் தன்மப்போர்க் 
கேற்குந் தகைமைய தொன் றில் . 

29 


தானே வருமிந்தத் தன்ம சமரத்தை 
வானேறும் வாயி லெனமதித்துத் - தேனேருந் 
தார் மன்னர் பார்த்தனே தாங்கள் சுகமுடனே 
சீர்மன்ன வேறுவர்காண் சென்று . 


30 ) 


யேத் தரும சமரத்தை நின்றியலா 
யாயிற் புகழுன் ன றம்விட்டுப் போயிற்றால் 
பாவந் னையடைதி பாரெல்லா நின்றிசைக்கு 
மேவந் தனையே யெழுத்து . 


31 


கொண்டாட்டுற் றார்க்குக் கொடிது பழி சாமதனிற் 
கண்டார்க ளச்சத்தாற் காதமரிற் றிண்டாடி 
மீண்டா யெனநினைப்பர் மேலாம் வியப்புறு 
வேண்டாத நோய்மையுறேன் மிக்கு . 

32 


16 பகவத்கீதை வெண்பா . ( அ . 
ஒன்னாதா ருன்னாண்மை யொன் றன் நெனப்பழித்துச 
சொன்னாடாப் பல்பழியைச் சொல்லுவார் - எந்நாளு 
மாங்கதனின் மிக்க வருந்துன்பந் தானுண்டோ 
வோங்கினிதாந் தோளா யுரை . 

33 


இன்றிகலிற் பொன்றினீ யிந்திரலோகம் பெறுதி 
வென்றியுறி லாளுதியிம் மேதினியை - யென்றிதனை 
யோரந்ததனாற் கௌந்தேயா வுற்றெழுநீவெஞ்சமத்துத் 
தீர்ந்தமன 
மனத் தோடுந் தெளிந்து . 

34 


இன்பந்துன் பம்பே றிழவு சயாசயங்க 
ளுன்பந்தத் தொக்க வுணர்வெய்தி - வன்பந்தத் 
தெவ்வகையார் வெஞ்சமத்தைச் சேர்வுறு பாவததை 
யிவ்வகையான் மேலணையா யிங்கு . 

35 


படி 


சாங்கியத்தின் தன்மையின் மேற் புந்தித் தகவுரைத்தே 
னீங்குகன்ம யோகத் தியல்பிலி தன் - பாங்கியம்பக் 
கேளாயிப் புத்தியினைக் கிட்டவினைக் கட்டினை நீ 
மூளாம னிற்றி முயன்று . 

36 


செய்தவறங் குன்றாது சேரா தவஞ்சிறி 
மெய்தருமல் காக்கு மிகுபயத்திற்- பொய்தவிரும் 
புத்திதீர் வொன்றாகும் புன்மைப் பலநினைவா 
மத்திரந்தீர் வில்லா தவர்க்கு . 


37 


2 ) 


ஸாங்க்யயோகம் . 


17 


புன் பயனாற் பூத்தவுரை போதப் புகல்வாரி 
வென்பதனை யில்லா ரெழின் மறையி - னன் பகருஞ் 
சொற்பயனே பற்றிய திற் றொல் பொருண்மற்றில்லென் 
பார் , கற்பதனைக் காணாதார் கண் . 

38 


காமத்தை யுன்னிக் கணிசித்து மேலுலகைச் 
சேமத்தை யிட்டுச் செனித்தழலு - மீமத் 
தியற்றி தரும் போகத்தி லின்பத்தை நோக்கி 
முயற்றியுட னேயெழுவர் மூண்டு . 


39 


போகமிகு செல்வத்துப் பூண்டதன் னெஞ்சழிந்தார்க் 
கேக வகையுற்ற வெழிற்புந்தி - யோக 
மமைவுறா துள்ளத்தி லாதலால் வேதச் 
சமைவுதான் கேளாய் தரித்து . 

40 


முக்குணத்தோர் பண்புரைக்கு மூண்டுமறை நீமன்னா 
வக்குணத்து மன்னே லவாநெஞ்சா - யிக்குணத்தாற் 
சாருதுய ரற்றென்றுஞ் சத்துவத்தினப்புறத்தி 
லாருமியோ கக்கேம மற்று . 

41 


எங்கு நிறைக் ரெழிற்றடத்து யாவர்க்கு 
மிங்கு மருவுபய னெவ்வளவா - மங்கனைத்து 
வேதத்து மந்தணற்கு வேண்டுபய னவ்வளவாம் 
போ தத்துக் கீடாப் புணர்ந்து 


42 


18 


பகவத்கீதை வெண்பா. 


( அ 


கருமத்தே யுன்ற ன திகாரங் கண்டாய் 
வருமப் பயனிலணு மன்னா- தொருமித்து 
மற்றதனுக் கேதுவா மன்னேல் கருமமலா 
வெற்றமைவில் வேண்டா விருப்பு . 


43 


பேறிழவி லொத்தமைத்துப் பேணு நசை துறந்து 
தேறிவரும் யோகத்துச் சேர்ந்து நீடயாறியமைர் 
தித் தகைவி லாங்கரும மேந்தியகீ யோகந்தா 
னொத்த லெனவுரைப்பசோர்ந்து . 


44 


தக்கமரும் புத்தியோ கத்திற் றனஞ்சயனே 
யக்கருமந் தூர வவரங்கா - ணொக்க வரும் 
புத்திக்கே நிற்கும் புகல்விருப்புப் புல்லியர்கா 
ணத்தித்தே செய்யு மவர் . 


45 


இந்நிலையிற் புத்தியுட னேய்ந்தா ரிருமைவினை 
தந்நிலையை யிங்கே தவிர்வர்கா - ணன்னிலையான் 
மெய்கருதி யோகத்து மேவுதி யோகக்காண் 
செய்கருமத் தாகுஞ் சிறப்பு . 

46 
தீர்ந்த மனத்துத் தெளிவுற்றார் செய்கருமத் 
தார்ந்த பயனை யறத்துறந்து- சேர்ந்த 
பிறப்பணையுங் கட்டவிழ்ந்து பெய்தியர்நோய் தீர்ந்த 
சிறப்பணைவர் நன்மையினைச் சேர்ந்து . 

47 


2 ) 


ஸாங்க்யயோகம் . 


19 


எவ்வளவி னின் மோகத் திற்கலக்க மாமிதனை 
யிவ்வகையே புந்தி யெழக்கடக்கு - மவ்வளவிற் 
கேத மருவுதி கேட்பதிலுங் கேட்ட திலு 
மேத மிகும்பயனா மென்று . 


48 


ஓதுமென் பாற்கேள்வி யுற்றமைந்த புந்தியுயிர் 
மீது சமா திக்கண் மிகச்சலியாப் - போதினீ 
வந்தியோ கத்துணர்வை மன்னுறுதி யாங்கது காண் 
புந்தியோ கத்தின் புணர்ப்பு , 

49 


( 


என்று திருமா லியம்பு நிலைகேட்ட 
வென்றி விசயன் மிகவிரும்பி - நின்ற 
வறிவுடையான் மாற்ற மவனிலைமை பேற்றின் 
பிறிவுறையா யென்றுரைத்தான் பின் . 


50 


ஆங்கவனுக் கண்ண லதுவுரைத்தா னாங்குயிரின் 
பாங்கதனாற் றானே படிந்தமைந்து- தாங்கரிய 
வெண்ணரிய காமங்க ளெல்லாந் துறக்குமவன் 
றிண்ணறிவ னாகுமெனச் செப்பு . 


51 


தின்பத்தி லென்றுந் துளங்கா மனத்தனா 
யின்பத் திடையாசை யில்லவனாய்ப் - புன்பற்றி 
லன்பு பயம்வெகுளி யற்றவனே யாங்குணர்வின் 
வன்பு பெறுமுனியா மற்று . 


52 


20 


பகவத்கீதை வெண்பா . 


( அ . 


எங்கு மருவுநசை யேது மறத்துறந்து 
தங்கு நலந்தீங்கு தானணைந்தே - யங்கங்கு 
முந்து முகப்பு முதிர்வெறுப்பு மற்றார்க்கு 
வந் நிலையா மதி. 


அங்கங்க ளாமை யகத்தடக்கு மாறுபோ 
லிங்கைம் பொறிக ளியல் பனைத்தும் - பொங்கைம் 
புலனின் றகத்தடக்கும் போதத் தனக்கு 
வலனின்ற வேற்குமே வந்து . 


54 


துய்யாது தான்றுறந்தான் றுய்த்தபொருள் விட்டாலு 
மெய்யாருஞ் சதகம் விடாதிருக்கும்-- பெய்யவே 
சென்று பரமாகுஞ் சீருயிரைக் கண்டக்கா 
னின்றதுவு தீங்கு நெகிழ்ந்து . 

55 


றிடினுந் தன்புலன் கண் மொய்ம்பான் மனத்தை 
யியன்று நிலைதொலைக்கு மென்பா- னயந்தே 
யவையென்றுங் காக்கி லவன் கண் வசமா 
நவையின்று நிற்குமதி நன்கு . 

56 


புன்பொருளை யுள்ளும் புமானுக் கதிற்சங்கம் 
பின்பதனாற் காமமதிற் பின் வெகுளி - யன்பதனான் 
மோகமதித பொன்று மிருதியதிற் புத்தியழி 
வாகுமதிற்றானசிக்கு மாங்கு . 


57 


2 ] 


ஸாங்க்யயோகம் . 


21 


உகப்பு வெறுப் பற்றுத்தன் னுள்ளாற் பொருள்க 
ளகத்துவச மாம்புலனா லார்ந்தோன் -மிகத்தெளிவு 
சேரு மதிற்றுயருந் தீருந் தெளிநெஞ்சி 
லாரு நிலைப்புந்தி யாசு . 

58 


யோகமென் பக்க லிலானுக்குப் புந்தியில்லை 
யேக நினைவவனுக் கில்லையுமாம் - போகத்திற் 
சாந்தியவ னுக்கில்லை சார் தியில லுக்கெத்தா 
லேந்திவரு மின் பந்தா னீங்கு . 


59 


ஏயுமனந் தோய்புலனி லே துடனா மாதுணர்வை 
வாயுமரத் தோணியென மாய்க்குமால் - தோயும் 
பொருளிடத்து நின்று புலன் மீட்க வாங்கே 
தெருளுறைப்புச சேருஞ் சிறந்து . 


60 


யாது வுலகர்க் கிருளிரவா மாங்குணர்ந்து 
போத மருவும் புலன்வென்றோ னே தி 
லுணர்வுறுவ ரீங்கிவர்க ளுற்றுணர்ந்த யோகிக் 
கிணரில்லா தாகு மிருண்டு. 


61 


நிறைந்து நிலைசலியா நீள் கடல்வாய் நீர்யா 
றுறைந்த வகையதுபோ லுள்ளே - மறைந்தெவன்பால் 
காமங்க ளெல்லாங் கரக்குமவன் சாந்திபெறு 
மேமம் பெறான் காமி யிங்கு . 

62 


22 


பகவத்கீதை வெண்பா. 


--மை 


காம மவையனைத்துங் கைவிட் டவணசையற் 
றேமமுற யானெனதென் றிவ்விரண்டி 
மறத்துறந்து நின்றா னவன் கண்டாய் சாந்தி 
பெறப்பயின்று நின்றான் பெரிது . 


63 


துகாண் பிரமமெனு மிவ்வுயிரின் றன்மை 
யிதுகாண் பெறின் மயக்க மெய்தா - னிதுதன்னி 
னந்தகா லத்தமர்ந் தப்பிரமா னந்தமெனுஞ் 
சந்தமாந் தன்மை பெறும் . 


64 


ஆய னருள்கீதை யாய்ந்தலிரண் டாமோ ததின் 
மேய வுயிர் நிலைமை மெய்ம்முடிவு- தூய்மனதத 
மன்றதுணி வற்ற லமைந்தா சமர்பொருள் : 
ளென் றவகை தான் முடிந்த திங்கு . 


ம 


மானா * r * 


Hot -Tindamilautomatoo.uHorowpropor •••••••••IL 

CIKEISTERIES 


அத்யாயம் 3 . 


கர்மயோகம் . 


மூன்றாமோத் தாகுமிது முன்னுரைத்த புத்தியினுக் 
கேன்றா வது கரும மென்பதன - லான்றமைந்து 
தன்கருமஞ் செய்யுமதே தக்கதென மிக்குரைக்கும் 
வன்கரு மந் நீரும் வகை . 


நாதா கருமத்தி என்றாகிற் புத்தியினை 
யேதாக விக்கரும்த தேவு தி- சூதார்ந்த ( னன்றியெனத் 
வன்னுபையென் னுண்மயக்கு மொன்றுரையென் 
தன்னுரைசெய் தான் விசயன் றான் . 

1 


அண்ணலவன் கேட்க வதனியல்க ளங்குரைத்தா 
னெண்ணமருஞ் சாங்கியருக் கின்னறிவு - வண்ணநிகழ் 
சீருடைய யோகியர்க்குச் செய்கரும மென்றிரண்டும் 
பேருலகிற் சொன்னேன் பிரித்து . 

2 


24 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


இட்டத்தாற் கன்மத் திழியார் வினையொழியார் 
விட்டத்தாற் பேறதனை மேலடையார் - தொட்டொன் 
செய்யாரிறைப்பொழுது நில்லார்செறிந் தியல்வர் ( றைச 
மெய்யார் குணத்தெவரு மிக்கு . 

3 
கருமக் கரணங்கள் கட்டித்தன் னெஞ்சில் 
வருமப் பொருணினைந்து மன்னிப் - பெருமைவினைக் 
கைம்மையினாற் பாவிக்குங் கள்ளக் கருத்துடையான் 
பொய்ம்மையினா னென்றே புகல் . 

+ 


நெஞ்சாற் புலனடக்கி நேர்கரும யோகத்தை 
யெஞ்சா துழல் கரும வித்தியத்தாற் - றுஞ்சாது 
மான்றொடங்கிநன் 

நன்றியலுந்தன்மையுடன்றொத்தற்றான் 
மான்றொடர்ந்த வண்புகழான் மற்று . 

5 


நின்று நீ செய்யு நியதக் கருமத்தை 
யென்றுமிது மற்றறிவி லேற்றமுடைத் தின்ற 
னுடனடப்பு மோடா தொருகரும மற்ற 
லடலடர்த்த தோளா யறி. 


6 


ஐவகைய வேள்வியினுக் காகாக் கருமங்கண் 
மெய்வகையே கட்டு மிகவுலகை - யில்வகையா 
யாங்கதனுக் காக வமைந்துன் னசையை விடுத் 
திங்கிதனை நின்றே யியற்று . 


7 


3 ) 


கர்மயோகம் . 


25 


வேள்வியுடன் மானிடரை வேதாப் படைத்து முனங் 
கேள்வி யவர்க்குரைத்தான் கேண்மையுட - லூழ்வி 
மித்தாலே துய்பய னுற்றிடுமி னுங்களுக்கி [னையா 
கெத்தாலு) மின்பளிக்கு மீது . 

8 


இவ்வேள்வி யானீரிறைஞ்சிடுமின் வானோரை 
யவ்வேள்வி யாலவரு மாக்கத்தா - லெவ்வாறு 
மும்மை யளிப்ப சொருவர்க் கொருவர் மீ 
ரிம்மை மறுமையுறு மிங்கு . 
அன்னபெரு வேள்லியா வாங்கிறைஞ்சப் பட்டமார் 
மன்ன பெரிய வள மற்றளிப்ப - ரின்னே 
யவர் தந்த போக மலாக்களியா துண்பான் 
கவர்கின்றான் கள்வனே காண் . 


வேள்வியினின் மிக்கதனை யுண்பார் விடப்படும் 
ரூழ்வினைகளின்றொடர்ச்சி யுண்ணின்றுங - கேள்வியி 
தனனுடம்புக் காகச் சமைத்துண்பார் பாவத்தை (லாத் 
முன்னுடனே யுண்பார் முயன்று . 

11 


அன்னத்தாற் பூதங்களுண்டாகு மன்னந் 

தான் 
மின்னத்தாழ் மாரியான் மிக்கியலு - மன்னத்தான் 
மாரியது வேள்வியால் வந்தியலு மவ்வேள்வி 
வாரியம தாலாகுங் காண் . 

12 


26 


பகவத்கீதை வெண்பா. ( அ . 
இக்கருமங் காய மெனச்சேர் பிரமத்தா 
மக்கருமஞ் சீவனா லாங்கதிவாஞ் - சிக்கெனவே 
யெங்கு நிகழ் 

கழ்வுடலா மிப்பிரமம் வேள்வியிலே 
தங்கு நிலையமருந் தான் . 

1 : 3 


இப்படியே யீங்கமைந்த சக்கிரத்தை யேவன்றான் 
மெய்ப்படியே தான் சென்று மேவலுறா - னெப்படியும் 
பாவியுயி ராகிப் பழுதே படர்பொறிப்பட் 
டாவி சுமப்பா னவன் . 

14 


தன் விரும்பித் தன்னுகந்து தன்னமைந்த ஞானிக்குப் 
பின் விரும்பிச் செய்கருமம் பெற்றில்லை - முன் விரும்பிச் 
செய்தத்தா லொன்றில்லை செய்யாத்த தாலில்லை 
வையத்தா தும்பயனின் மற்று . 

15 


ஆதலினாற் பற்றற் றமரியற்பாய் நின்கரும 
தேகவு தன்னுடனே நின்றியல்வாய் - மீத்தனைப் 
பற்றற் றியன்றாற் பரமா முயிரினையே 
பெற்றத்தை நீன்றய்யும் பின் , 


16 


முன்னஞ் சனகாதி யோகியரு மூண்டியன்ற 
வன்ன கருமத்தா லான பயன் - மன்னினர்கா 
ணிந்த வுலக மிசைவகையும் பார்த்தியலா 
யந்த வுயர்கரும மாய்ந்து . 


17 


RAMANDFANATA 
1.6.1 . SWAMINATHAIYAA UTAMARI 
மய Mே MANUR . MADRAS - 4127 


3 ) 


மேலொருவன் செய்த மிகுகருமந் தானெ துவென் 
றேலுமதின் மற்றிங் கியல்சனமுஞ் - சாலவவன் 
யாதைத்தன் னங்க மெனவியலு மிவ்வுலக 
மாதைப்பின் செல்லு மமர்ந்து . 


18 


மூவுலகுந் தன்னுள்ளு முன் பெய்த தாய்ப்பின்பு 
மேவுமியல் பாலெய்த வேண்டுவதொன் - றாவதெனக் 
கில்லையா யேயிருக்க வெல்லாக் கா 

கருமத்து 
மொல்லையா னின்றியல்வ ஜோர்ந்து . 

19 


யானியலா திங்கொழியி லென் வழியைப் பின் செல்வர் 
மானிடர்மற் றிவ்வுலக மாயுமாற் --றானிலைசேர் 
நன்மரபு தான் கலக்கி நானே யிவர் தம்மைப் 
புன்மையினி லுய்த்தேனாய்ப் போம் . 


20 


நசையுடையார் செய்கை போன் ஞானி நசையின்றி 
யிசையுலகுக் காக வியல் மான் - பசை கருமத் 
தானவறி வில்லார்க் கதினெஞ்சைப் பேதியேற் 
றானிசைவு செய்வதிற் சார்ந்து . 

21 


மெய்க்கருமந் தன்குணத்தான் மேவிவரும் வேற்றியா 
னிக்கருமம் யான் செய்தே னென்றிருக்கு - மக்கருமத் 
தேயகுணம் வேற்றிவா னிக்குணங்க டன்னிற்றா 
னாயவென வுன்னுநசை யற்று. 

22 


28 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


முக்குணத்தான் மூடரா மாந்தர் முயல்கரும 
மக்குணத்து நாளு மமர்வுறுவர் - மிக்க 
வறிவுடையாரல்லாரை யாங்கசைவு செய்யார் 
செறிவுடைய ஞானத்தன் சேர்ந்து . 


23 


என்னிடையே யிக்கரும மெல்லா மினிதிருத்தி 
நின்னிடையின் மிக்கமர்ந்து நெஞ்சினான் -- மன்னியபே 
ராசையுட னீமமதை யற்றங் கமர் முயல்வா 
யாசையுட னுள் வெதுப்பற் றார்ந்து . 

24 


எவர் விருப்போ டிழவின்றி யென்மதத்தை 
மேவி முயல்வார் விடப்படுவார் - பாவத்தா 
லாங்கவர்க ளல்லா ரறிவழிந்து மூடராய்த 
தீங்க மர்வ ரென்றே தெரி . 


25 


தன்னியல்வுக் கீடாகத் தானியலும் பேரறிவ 
மன்னியம் னானமையு மற்றெவையு 

மந்நிலையே 
தன்செய்தி யாகுதலாற் றான்விலக்க நூலுரைப்ப 
தென்செய்வ தாக விசைந்து . 


26 


உற்றபொரு டோறு முகப்பு வெறுப்பவைதாம் 
பெற்ற நிலையினவாம் பேசுங்கான் - மற்றவற்றை 
யாங்கணைவா னல்ல னவையிவனுக் கெவ்வாறு 
தீங்கமைக்குஞ் சேரச கெறிந்து . 


27 


3 ) 


காமயோகம் . 


29 


குறைந்திடிலும் தனகருமங் குற்றமா மேலா 
நிறைந் தியலு மற்றையதி னேரோட மறைந் திறந்து 
தன கருமத தைசசெயினுந் தானனறு வேறான 
வன கருமத தசசமவவரும் . 


28 


பின்பு விசயன பெருமானே பாவததை 
யனபிலனே லும்புருட னாங்கெத்தால் - வன்பதனி 
லேவுற்றான போல வியலு மெனவவனுக 
காவுற்றான சொனனா னமைந்து . 

29 


காம் 


துதான கடுங்கோ பமுமாகித் 
கமை நடுக்குணத்துச் சோந்து திக்கு - மாமதெலலாம 
வாரி யுடன் புசிக்கு மாபாவ மாமதனை 
வைரி யெனவே மதி . 

300 


தூமத்தா லங்கி சுணையழுககாற கண்ணாடி 
காமக கருவுற்பக கட்டதனா - லேமத்தச 
சூழ்வுற்ற தெனனவே சூழப்பட டிஙக தனாற 
ராழ்வுற்ற திசசொ 

துத தான . 


31 


மனனறிவி னுககெனறும வைரியாய்க் காமமெனு 
மனனவுரு மேவியதா யாகனத்தந 

துனனவிடும 
போதுநிறை யாதமையா பொலலாங் கிதனாலே 
மீதுணாவு சூழ்சசியுறும மிககு . 

32 


30 


பகவத்கீதை வெண்பா. 


புலன்கண் மனமதுவாம் புத்திநிலை யாகு 
மலங்கொளிதற் கென்பர் மதித்தோர் - சலங்கிளரு 
மின்னவிது தானிவற்றா லீங்கிவனைத் தான் மயக்கு 
மன்னறிவு தன்னை மறைத்து . 

3 : 3 


ஆதலா னீபரதா வாதியிலே வைம்புலனைக் 
சாதி யுன தறிவு கட்டழித்து ---மீதியலிப் 
பாவத்தை நீக்கும் படிபா ரது தன்னா 
லாவத் தவைதரா வாங்கு . 


34 


புலன் கண்மே லாமென்பர் போதஞ் செறுக்க 
வலங்கொண் மனமதன் மேன் மன்னும்- புலங்கிளரும் 
புந்தியதின் மேலாகும் புத்திதனிற் காமந்தான் 
குந்திசிறு வாபரமாக் கொள் . 

35 


புத்திக்கு மேற்காமம் புந்தித்துப் புந்தியாற் 
சந்தித் தறத்து மனஞ் சார்த்தி - வந்தியலுஞ் 
சேமமிக வீழ்த்துந் திங்கியற்றும் வன்பகையாங் 
காமமது நீத்தல் கடன் 


36 


மெய்ய மரும் புத்தி விடாதென்று நின்றிவணுஞ் 
செய்ய கருமச் சிறப்பதனை - வையத்து 
வாய்ந்தபுகழ்க் கீதை வளர்மூன்று மோத்துரைத்த 
வேய்ந்த பொருண்முடிந்த திங்கு . 


pinnorurinnnnnnn 


மொ mitintinutritiTI 


MIMAMME 


அத்யாயம் 


4 . 


ஞானவிபாகயோகம் . 


நாரா யணனதை நாலாமோத திறறனது 
சீரார் பிறவிச் சிறப்புடனே - யேராரும 
யோகத் துடன் கரும முற்றியலு மா றுரைக்கு 
மேசாலபரிசா லேயந்து 


இந்தயோ கத்தை யிரவிக்கு யானுரைத்தேன் 
வந்த வவன் மனுவுக் காஙகுரைத்தான - மைந்தனா 
மிக்குவா குக்கலனு மேனறுரைத்தா னிப்படியாற் 
றக்குவாய்க் துற்றது தான் , 


1 


இன்னே பரம்பரையா லேய்ந்ததனை யீங்கறிவர் 
முன்னே யரைச முனிவர்கள் - பின்னே போய்க் 
சாலத்தி னான் மறைந்து கைகழிந்து விட்டதே 
ஞாலத்தில் யோத நலம் . 


2 


32 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


போதமிகு மிந்தப் புராதனமாம் யோகத்தை 
யேத மறவுனக்கிங் கியானுரைத்ரே 

தேன் 

காதலமர் 
பத்தனுமாய்த் தோழனுமாய்ப் பண்பான் மறைப்பொ 
முத்தமமீ தென்றோர்ந் துகர்த . ( ருளா 


ஆங்கு விசயன்று வாதித்தன் முன் பிறந்தா 
னீங்குநீ பின் பிறந்தா யெங்கன நான் - பாங்கினின் 
முன்னுரைசெய் வண்ணமித முற்றுணர்வ னென்றுரை 
தன்னுரைசெய் தான் பரமன் றான் . 


என் பிறவி யான தியம்பிற் பலவாகு 
முன்பிறவி யானவையு மொக்குமவை - தன்படியை 
யானறிவ னெல்லா மிகல்விசயா விக்கு நீ 
தானறியா யத்தகைமை தான் . 


மேவபிறப் பில்லனுமாய் மெய்ததன்மை குன்றானாய் 
மூவுலகுக் கெண்ணு முறையிறையாந் - தேவுடனே 
யென்னுடையா மூர்த்தியினையெய்தியே யென்னினைவ 
தன்னியல்வா லேபிறப்பன் சார்ந்து . 


அறந்தளரு மக்கால மெக்கால மாங்கே 
மறங்கிளர்ந்தது பாவம் வளரும் - பிறங்காசர் 
வெந்தைத் தருவிக்கும் வில்விசயா வக்காலத் 
தென்னைப் பிறப்பிப்பன் யான் . 


4 ) 


ஞானவிபாகயோகம் . 


33 


நல்லார்க டம்மை நலம்புரிந்து காத்தற்கும் 
பொல்லாரைப் பொன் றுநெறி போக்கற்குஞ்- சொல் 
முந்தை பறகாட்ட முய்த்தற்கு நான் பிறப்ப ( லாரு 
னிந்தவுகந் தோறு மிசைந்து . 


8 


என் பிறவி யென்கரும மிவ்வண்ணந் திவ்வியமென் 
றன்பினொடு முண்மை யறிவுற்றான் - முன்பிறவி 
யேய்ர்த வுடல்விட்டே யெதிர்ப்பிறவி யேலாதே 
யாய்ந்தெனையே யெய்து மவன் . 


தூய 


நேயம் பயம்வெகுளி நீக்கியென் றன்மையரே 
யாய திறத்தா லடைந்தென்னைத் 
வறிவாந் தவத்தா லனேகரென் றன்மை 
செறிவார்கள் பூதராய்ச் சேர்ந்து . 


10 


என்னையெவ ரெவ்வா றடைந்தியல்வர் யானவரை 
யன்னவகை யான் மிகவு மன்புற்றே - பின்னடைந் 
காட்டுவன்மற் றாதலினா லென்னெறியைக் காதலினா 
நட்டெவரும் பின் செல்வர் நன்கு . 

11 
கருமபயன் காமித்தார் காமத்தா லிங்கே 
யொருமையுடன் றேவருட னொன்றி- யருமையினாற் 
மூங்கிநின்றஞ் சாநிற்பர் தாழா துலகுதனி 
லாங்கருமத் தானபய னர்ந்து . 

12 


34 


பகவத்கீதை வெண்பா 


( அ . 


வண்ணங்க ணாலு மருவுங் குணங்களுடன் 
பண்ணுங் கருமம் பலவகையா - -லெண்ணி 
வகுத்தேயான் செய்திடினு மற்றது செய் யேனா 
மிகுத்தே யெனை நீ வெறு . 


1 :3 


எது மிழிசா வெனைக்கரும மென்றெனக்கிங் 
கோது பயனாசை யொன்றிலையென் - றீதுணர்ந்தே 
யென்னை மிகவறிவான் யாவ னவன் கண்டாய் 
முன்னை வினையகல்வான் முற்று . 

14 


இன்னே யறிர்து கருமத்தை யென்றியன்றார் 
முன்னே வீ டெய்த முயல்வாரு - மன்னே நீ 
தொல்லையார் தாமுயன்ற தொல்கருமந் தன்னையே 
யொல்லையாய் நின்றியல்வா யுற்று . 

15 


எது கருமமாங் கேதுணர்வா மென்றறியார் 
மூதுணர்வினின்றாரு மோகிப்பர் - மீதுனக்கிங் 
கக்கருமந் தன்னை யமர்ந்துரைக்கே னாங்கதனை 
மிக்குணர்ந்தே தீங்க்கல்வை விட்டு, 


16 


இக்கருமத் துக்கு மிதில்விவித மானதுக்கு 
மக்கரும மல்லா வறிவுக்கு - மிக்க 
வறிவுடைமை வேண்டு மதுவுரைக்கி லாங்குப் 
பிறிதுணர்வு தானரிது பின் . 


17 


4 ] 


ஞானவிபாகயோகம் . 


35 


கன்மதகின் ஞானத்தைக் காணு மவனெவன்றான் 
கனமத்தின்ஞான ததைக் கண்டியல்வான் --நன்மைக்கே 
தககபெரும புத்தி சமைந்தா னவனவனே 
யெக்கருமஞ் செய்தானு மிங்கு . 

18 


எலலா முயற்சியுமொன் றிச்சியா தோர்ந்தியல 
வலலானைப் பண்டிதனா யாயந்துரைப்பர் - நலலா 
ரறிவா லவன் வினைக ளெல்லா மழிந்தே 
பொறிவாயிற் பஞ்செனவே போம் . 


19 


று 


கருமப் பயனசையைக் கைவிட்டே யென 
மொருமித துகந்துபுறத தொட்டாப் - பெருமையோன் 
மெய்யாா கருமத்து மேலியன்றா னேலுமவன் 
செயயா னதொன்றுஞ் செறிந்து . 

20 


ஆசை துறந் துள்ள மமைந்த வுணர்வினனாய்ப் 
பாசமுட னெப்பொருளின் பற்றற்றுப் பேசியதன் 
சாரீர கன்மமே சார்ந்தியல்வான போந்தணையான் 
சேரீரு பாவமுஞ் சென்று . 

21 


பேறிழவி லொத்திருந்து பெற்றதா லுள்ளமைந்து 
கூறு மிருதுயரிற் கூடாதே - வேறொருவன் 
தன்பாற் பொறாமையிலான் றன்கருமஞ் செய்திடினு 
மன்பாற் பிணிப்புண்ணா னங்கு . 

22 


36 


பகவத்கீதை வெண்பா . 


( அ . 


போன நசையினனாய்ப் புன்புலனின் முத்தனாய் 
ஞான நிலைகொண்ட நன்னெஞ்சா - யான தொழில் 
வேள்வியினுக் காக விரும்பி முயல்வானுக் 
கூழ்வினையெல் லாம்போ முடைந்து . 

23 


செய்யும் தொழில்கண் மணஞ் சேரும் விதிய தனிற் 
பெய்யு மவியாற் பெறுந்தொழின்- மெய்யணைந்து 
தான் பிரம மென்றுன்னித் தன்பிரம கன்மத்தான் 
வான் பிரமத் தன்மையுறும் வாய்ந்து . 


24 


வேறுசில யோகியர்கண் மேலான தேவரிடைக் 
கூறுபடு மெச்சங் குறித்தியல்வ - ரீறில் 
பிரமமா மங்கிப் பிறரெச்ச முய்ப்பா 
ருரமத்தா லெச்சவுறுப் புற்று . 


2 ) 


அறிபொறியை யான்றமைத லாமனலிற் பெய்வர் 
பிறிதுசில ரோமமெனப் பேணிப் - பொறியனல்வாய் 
வந்தியலு மைம்பயனை வாரியுட னோமிப்பர் 
செந்தொழிலி னின்றார் சிலர் . 

26 


எல்லாப் புலனி னியல்வும் பிராணனாற் 
செல்லா வியலுஞ் செயலனைத்துஞ்- சொல்லாரு 
முள்ளமைந்த யோகவன லுய்ப்பர் சிலருணர்விற் 
சொள்ளவது மேல்விளக்கிற் கொண்டு . 


27 


4 ] 


ஞானவிபாகயோகம் . 


37 


-ம 


பொருளெச்சம் பொன்றாத் தவவெச்சம் யோகத் 
தெருளெச்சம் சேர்வர் சிலர் கண் . 
வாய்ந்த மறையுணர்வா மன்னெச்ச மேவுவரே 
யேய்ந்த வதிவிரக ரிங்கு . 


- மருளற்ற 


28 


மற்றும் ராணாயா மத்தியல்வார் வாயுகதி 
யுற்றுத் தகைந்தன் குடனாக்கச் செற்றுப் 
பிராண னபானனிடைப் பெய்த லபானன் 
பிராணனிலுய்த் தோமிப்பர் பேர்த்து . 


24 ) 


உண்ணா வவர் நியத மொல்லைப் பிராணனவை 
திண்ணா வங்கவற்றிற் சேர்விப்ப - ரெண்ணர்ந்த 
வெல்லாரு மெச்ச மவாறிவ ரெச்சத்தாற் 
பொல்லா வினையொழியப் போந்து . 


30 


-பாங்காக 


ஆங்கெச்ச மிச்ச மமுதூண் விரும்புமவ 
ரோங்குபிர மத்தை யுற்றணைவர் - 
வில்வுலக மில்லெச்ச மில்லார்க்கு மேலாகு 
மவ்வுலக மத்தாலுண் டாம் . 


331 


இன்னே பலவகையா லெசசம் பிரமத்து 
முன்னே பரந்த முகஞ்செய்தே -ய 

யன்னவை 
தான் கருமத் தானவெனச் சார்ந்தறி நீ யாங்குனக்கு 
வான்கருது முத்திவரு மற்று . 

32 


38 


பகவத்கீதை வெண்பா. 


பொருண்மயமா மெச்சத்திற் போதமிகு மெல்லார் 
தெருண்மயமா மெச்சந் தெளித்தாங் - கருமமெல்லாம் 
ஞானத்து வந்து முடிந்தே நலம்பயக்கு 
மானத்தைப் பார்த்தான் மதித்து . 

33 


அந்த வறிவை யறிநீ யடிவணங்கிச் 
சிந்தை யுடன் கேட்டுச் சேவித்தே - முந்தறிவை 
யொத்துபதே சிப்ப ருனக்குணர்ந் தோராய்த் 
தத்துவத்தைக் கண்டிருப்பார் தாம் . 


34 


யாததனை யிங்கறிந்தா லிவ்எண்ண மோகியா 
யாததனா லுன்னிடத்து மென்னிட 

-த் - மேதமறப் 
பூதங்ககளெல்லாம் பொருந்து நெறி காண்டி நீ 
யாதங் கறிவென் பதம் . 

35 


பாவிகளெல் லாரினு நீ பாவத்தை மிக்கியன்று 
மேவதி யாகிலுமிம் மெய்யுணர்வாற் - றாவிவருந் 
தெப்பத்தை மேற்கொண்டு தீவினையாம் வெங்கடலைத் 
தப்பக் கடப்பு திநீ தான் . 

36 


அங்கிவிற் கெல்லா மெரிப்பது போ லவ்வறிவு 
பொங்கிவரு கன்மம் பொடியாக்கு - மிங்கில்லை 
மெய்யறிவிற் றூயது தான் மிக்கவதும் யோகிதான் 
பையவெய்து நெஞ்சிற் பயின்று . 


37 


4 ) 


ஞானவிபாகயோகம் . 


39 


ஆதரவு மிக்கா னறிவுபெறு மாங்க 

கதனின் 
மீதமருந் தன்மையான் வென்றுபுலன் - போதமது 
பெற்றொல்லை யாககே பெரிதான சாந்தியினை 
யுற்ரெய்தும் யோகி யுணர்ந்து . 

38 


அறியானா யாதரவு மற்றே மயக்கஞ் 
செறிவான் விநாசத்தைச் சேரும்- பொறிவாயில் 
வந்தலா திம்மை மறுமையுட னின் பந்தான் 
சந்தேகப் பட்டான் றனக்கு . 


34 


ஆனயோ கத்தா லமர்கருமத் தன்பற்று 
நானயோகத் தான் மயக்க நன்கறுதது - வானையோர் 
நெஞ்சந் தனைக்கரும நேர்பிணியா வாகியவத் 
தஞ்சந் தனஞ்செயனே சார் . 

4 ) 


ஆதலினா னீபுள் ளறியாமை யால்உந்த 
போதமயக் கத்தைப் புகருடைய - மீதறிவாம் 
வாளா லறுத்து வளர்கரும் யோகத்து 
மூளா வெழுநீ முயன்று . 


411 


என்று கரும மிகையுடனே யோகததை 
நன்று புணர்விதது நற்கீதை - யொன்றியலிக் 
நாலாமோத் தாலுரைத்து நாதனருள் செய்த பொருள் 
மேலாய் முடிந்ததிது மிக்கு . 


Eை CIRIKINILCHEICHESTER 


500 


20 


000 


2006 


P3 


KaEHINISTENKICIETICICICICICIETIES 


அத்யாயம் 3 . 
ஸந்யாஸயோகம் . 


அ ண லருளகீதை யஞசாமோத துக்கருமந 

ணண முணா வ தனைச சோ 5 தமைத -- வண்ணமது 
சிகதை தெளிய த தெளிவுற றுரைக்கு மதே 
முந்தை மறைநெறியை மூணடு . 


பின்னு 


கரும விடுமறிவுங் கண்ணவதற் 
மொருமையுடன் யோகு முரைத்தி - யிருமையில்" ( யை 
மொன்றுரைப்பா யென்றுரைத்தான் பார்த்தனுயரிரை 
கின்மறுரைத்தா னிச்சயத்தை நேர்ந்து . 

1 


- 


இக்கரும யோகமது விட்டுணர்வா மிவ்விரண்டுந் 
தக்க நலஞ் சாதிக்குஞ் சாதனமா மக்கருமம் 
விட்டிய றன்னின் மிகநன் றதன் செயலிற் 
பட்டியலு மாறு பயின்று . 


வெறுப்புநசை யற்றவன் விட்டவனா மென்றும் 
பொறுப்புடனே தன்னிருமை பூண்ட- செறுப்பகற்றி 
நின்றான் விசயனே நீள்வினையின் கட்டுவிட்டுச் 
சென்றான் சுகத்துச் சிறந்து . 

3 


ஸந்யாஸயோகம் . 


41 


சாககியமும் யோகமதுந் தானறியார் வேரென்பா 
பாஙகதனை நன்கறிவா ரஃதரையா - ராங்கவற்றி 
லொன்றுதனி னின்று முடனியல்வா னவிரண்டி 
னின்றபய னெல்லா நிகழ்ந்து . 


+ 


அறிவாராஞ் சாங்கியருக் காகுபயன் கன் மச் 
செறியா ராம் யோகியர்க்குச சேரு - நெறியாலே 
யொன்றெனவே சாங்கியமும் யோகமது முன்னினவ 
னன்றெனவே கண்டா னலம் . 


ஏர் துறவறிவிங் கெய்தவறி தாகுமுனே 
கோலுமயோகத் தக்கருமக கூடாமல் - மேலுந்தா 
னுற்றா னியோக முயர் முனிவன் றாழாமற் 
பெற்றான பிரமவுயிர்ப் பேறு . 

6 


ஒன்றியயோ கத்தா லுளந்தெளிந்து தன் வசமாய் 
வென்றுபுல னெவ்வுயிரு மேவினனாய் - ரின்றவன் 
னெல்லாக் கரும் மியற்றிலு மப்பயன்கள் 
செல்லா வவனிடையிற் சேர்ந்து . 


7 


காட்சிமுதலைந்தின் கதிகண் டுயிலுயிர்ததன் 
மாட்சியுரை மற்றலையும வன்புலன்க - ளாட்சியினிற் 
றன் பயனிற் செல்லுமெனத் தான்மதித்து யானியலே 
னென்பதறி வான்யோகி யிங்கு . 


8 


42 பகவத்கீதை வெண்பா . [ அ . 
காத லதுவிட்டுக் கருமம் பிரமமெனு 
மூது யிரிற் றானமைத்து முற்றியல்வான் - றீதான 
பாவத்தின் மன்னன் பதுமத திலை நீரின் 
மேவப் படாதது போன் மிக்கு . 

! ) 


காயத்தா னெஞ்சாற் கருத்தமரும் புத்தியான் 
மாயத்துச் சேரா வரும்புலனா - னேயத்து 
நீக்கத் துடன் கரும் நின்றியல்வர் யோகியர்க 
ரூக்கத் து ளந்தெளிவை யுற்று . 


10 


எற்ற மிகும்யோகி யியல்கருமப் பேறு விடுத் 
தாற்ற நிலைமை யடைந்தியலு- மூற்றமில்லா 
காமத்தா னந்தக் கருமம் பலனசையாந் 
தாமத்தாற் கட்டுண்ணுந் தான் . 


11 


ஒன்பதெனும் வாச லுடையபுர மாமுடலிற் 
றன் பயிலுஞ் செய்தியெனத் தானியலா - னென்பதனா 
லேது மியலா னியற்றான் சுகமிருக்கு 
மோ து புலன்வென்றோ னுற்று . 

12 


ர 


கத்தாவா குந்தன்மை கன்மங்க ளாங்கவற்றி 
லொத்தாம் பலன்சே ருலகுக்குத் - தத்துவமா 
நின்றவுயிர் தான் செய்யா நேர்நடக்கு மாறிதுதா 
னொன்றிய முன் வாதனையா லுற்று . 


13 


5 ] 


ஸந்யாஸயோகம் . 


43 


ஆங்கொருவன் றீவினையு நல்வினை யும் பெரியோன் 
பாங்கினிற் றான் வாங்கும் பண்பினா - லீங்கறிவு 
மாய வினையான் மறைந்தன்றி மோகத்தி 
லாய வுயிர்க ளவை . 


14 


அந்த மயர்வை யறிவா னசிப்பித்துச 
சிந்தை தெளிந்து சிறப்புடையோர் - தர் தமது 
பேரறிவு தானே பகலவனிற் கடுடைத்தாய் 
நேரறிவு காட்டு நிறத்து . 


15 


அப்புந்தி யந்தமன மந்நிலைமை யப்பயனா 
மிப்புந்தி யால்வினையை யீடழித்தோர் - மெய்ப்புந்தி 
மீளா வகையுடைய மெய்ப்பயனை நண்ணுவரேன் 
மாளா வுயிரின் வழி . 

16 


ஆன்றுணாந்த வந்தணனா வத்திராய் நீசனெனத் 
தோன்றுடலந் தோறுந் தவக்கமைந்தங் - கேன்றவுயி 
ரொக்க நிகழு முணர்வோ ரென மறையிற் 
றக்க வறிவுடையோர் தாம் . 


இப்பிறவிச் சங்க மிவரால் வெலப்பட்ட 
தொப்பி லெவர்க்குமன மொத்தமைந்த - தப்படியாத் 
தீதிலா வொத்தவுயிர் சீரார் பிரமத்துள் 
மீதுதான் நிற்குமவர் மிக்கு . 


44 


பகவத்கீதை வெண்பா. 


[ அ . 


இன்பமது பெற்றுகவா னின்னாத துண்ணடுங்கான் 
றன்படியிற் புந்தி தனை நிறுத்தி- முன் பயிலு 
மோக மொழிர் திறையை முற்றுமறிந் திவ்வுயிரின் 
போகமதி னின்றமைந்தான் பூண்டு . 


19 


புறம்பயிலுந் தொத்தற்ற புந்தியனா யுள்ளே 
சிறந்தவுயி ரின் பமெவன் சேருந் - திறந்தவகன் 
சேரும் பிரமத்திற் சிந்தையனா யந்தமிலா 
தாருஞ் சுகமடையு மாங்கு . 


20 


புலன் சேர் பொறியில் வரும் போகங்க இன்பக் 
குலஞ்சேருங் காரணமாங் கோளா- னலஞ்சேர்ந்து 
நிற்பதுவு மில்லை நிறைஞான வானவற்றி 
லற்பமுகப் பெய்தா னமர்ந்து . 

21 


காயங் கழிப்பதற்கு முன்னிலிலிக் காலத்தே 
மாயந் தருகாமம் வல்வெகுளி - யாயவிவை 
வேகத்தைத் தானடக்க வல்லா னவன்யோகி 
போகத்தைத் தானடையும் போய் . 


தன்னுள மரின்பத்தோன்றன்னிழலிற்றான் மகிழ்வோன் 
றன்னு ளுயர்சோதி தானுடையோன் - றன்னுருவே 
யான பிரம்மா மந்தப் பிரமத்தைத் 
தானடையு மின்பந் தழைத்து . 

23 


5] ஸந்யாஸயோகம் . 

45 
கண்ட முனிவர் கடுவினையின் கட்டழித்துக் 
கொண்ட வுயிரிருமை கூர்ச்ததுயர்-- விண்டறவே 
நெஞ்ச நிறீஇயுயிர்க்கு நீடின்பம் பூண்டவரே 
யெஞ்சாப் பரம்பெறுவ ரேய்ந்து . 

24 


இவ்வாறு காம வெகுளி யடக்கிமதி 
வெய்வாறு தாமனத்தை வெனறோருக் - கெவ்வாறு 
மீளாது துய்க்கு மிகுபிரம வானந்த 
மீளாகு மென்று நிகழ்ந்து . 

25 


புறப்பற்றை நீக்கிப் புருவத்துட் கண்ணாற் 
சிறந்தொக்க மூச்சிருகாற் செலல -- நிறுத்து மனப் 
புந்தியான் வென்ற பயவெகுளி யானவனே 
சிந்தையான் முத்தன் சிறந்து . 


26 


வேள்விதவங் கொள்வோனாய் மிக்கனைத்து மென்வசமா 
வாள்வினையனாகி யனைத்துலகு - நீளுற்ற 
வெலலா வுயிர்க்கு முறவா மெனையறிந்த 
நல்லான் பெறஞ்சார்தி சன்கு . 

27 


மெயயுணா வினனே வியனகரு மத தாரந்த 


- 


பிதுமுடித்த தோாது . 


COOOOOOO 


அத்யாயம் 6 . 


அத்யாத்மயோகம் . 


அத்த னருள் கீதை யாருமோத் தாற்கருமத் 
தொத்த தெளிவைத தெரிந்துரைக்கு 


கன்மபல னண்ணாது காரியமென் றுன்னியவத் 
தன்மையுமத்தூய்வன திற்சார்ந்தியல்வா - னன்மையமர் 
ஞானியவன் யோகியல னல்லங்கி யிற்கிரிசை 
தானிகழா னென்றுஞ் சமைந்து , 

1 


தாராசை 


கூரறிவு சேர் துறவென் றெத்தைக் குறித்துரைப்பர் 
பாரறிவில் யோகமதாம் பாண்டவனே 
விட்டியலா தானொருவன் மெய்கரும யோகியெனப் 
பட்டியல மாட்டான் பயின்று . 


2 


அத்யாத்மயோகம் . 


47 


1 


ஞானயோ கத்தி னயாதற வேண்டுமுனிக் 
கானயோ கக்கரும மா முதலா - மேனலஞ்சேர் 
மிக்கமர்ந்தே யோகத்தின் மேலா மவனுக்கே 
தககமுத லாகுஞ் சமம் . 

3 
கோஓம் புலன்பொருளிற் கூட்டுக் கருமததி 
லேலு நசையறுத்தா னெப்பொழுது.- மேலுயர்ந்தே 
யெப்பொருளின் சங்கற்பம் விட்டேறும் யோகியென 
வப்பொழுதே பேருடைய னாம . 


தன்னைத்தன் னெஞ்சாலே தானெடுப்பான் றன்னெஞ் 
ரன்னைத் தளாவிக்கத் தானியலா - னன்னவனா [சாற் 
தன்னுடைய நெஞ்சு தனக்குறவு தன்னெஞ்சே 
தன்னுடைய வான்பகையாந் தான் . 

) 


எவன் றன்னாற் றன்னெஞ்ச மேனறுவெலப் பட்ட 
தவன்றனக்கந் நெஞ்ச முறவாகு - மெவன்றன்னா 
லான்றநெஞ்சில் லாதவனுக் காங்கதுமா றேயியலு 
மேன்ற பகைவன்போ லிங்கு . 


( 


சீத் மழலின்பர் தின்பஞ் சிறப்பிகழ்வின் 
மீதமைவு சேர்ந்துமிக வென்றுமனம் - போதர் 
நிகழ்த்தவ்வ னெஞ்சிற் றெளிவுறவே நிற்கு 
நிகழ்ந்த வுயிர்பரமா நேர்ந்து . 


7 


48 


பகவத்கீதை வெண்பா . 


ஞான விவேகத்து நன்குகந்தார் தன்மையனா 
யான புலன்வென் றமர்யோகி - தானோட்டிற் 
கற்கனகத் தொத்தியல்வான் காட்சியினாற்றக்கானென 
சொற்கமறுஞ் சொற்சேரு முற்று 


8 


நன்னெஞ்சன் றோழன் பகைவ னயப்பறியான் 
பன்னு நடுவோன் பழிவெறுப்போன் - ரன்னளவி 
ஒற்றா ருயர் கருமர் பாலிகளா லொத்தமனம் 
பெற்றான் மிகத்தக்கான் பின் , 


! ) 


தானே யிருந்து தனியிடத்துத் தன் சிந்தைக் 
கானா மனமடக்கி யாசையற்றுத் - தானேய்ந்த 
வெத்துவக்கு மற்ற வெழில்யோகி தன்னை யென்று 
தத்துவத்தின் சார்விப்பான் நான் . 


தூயநிலத் தோக்கந் தாழ் வற்றதகில் தோலதுமே 
லாயது கீழாக்குசமா மாசனத்த - மேயதன் 
புத்தியொரு மித்துப் புலனடக்கி யோகத்தைச 
சுத்திபெறச் செய்வான் நெடர்ந்து . 
தன்காயஞ் சென்னிகௗர் தாங்கிச் சலியா மன் 
முன் காண மூக்கைக்கண் மொய்த்த திசைப்-பின் காணா 
தாறியஞ் சாதே யறத்துரனாய் நெஞ்சடக்கித் 
தேறியென் பால்விருப்பான் சேர்ந்து 

12 


6 ) அத்யாத்மயோகம் . 

49 
இன்னேசெஞ் செர்காளு மென்னிடையிற் சேர்யோகி 
தன்னேர் மனமாக்கித் தானிறுத்தி - மன்னேர்ந்த 
வானந்த மேலா யமர்சாந்தி யென்னிடையிற் 
றானந்த மற்றடையுந் தான் . 


1 :3 


உண்ணுமவ னுக்குமிக வுண்ணா தவனுக்குங் 
கண்ணுறக்கு வோற்குங் கடிந்தோற்கு- மெண்ணும் 
மண்ணாளும் வேந்தனே மாயோக மிவ்வோர்க்கு கான் 
நண்ணாது காணு நயந்து . 


தக்க வுணவியற்றி தன் கருமத் துண்மயற்றி 
தக்க துயிலுணர்த்தி தானமர்ந்த - தக்கவனுக் 
கெவ்வாறும் யோக மிருந்துயரை நீக்கியே 
யவ்வாறு வந்தியலு மாமாங்கு . 


15 


எப்போது நெஞ்ச மினிய வுயிர் தன்னிற் 
றப்பாது பூண்டு தனிநிற்கு - மப்போ 
காம மனைத்திற் கழிந்தநசை யோகியெனு 
நாம முடையனா நன்கு . 


16 


வாயு விலாதிடத்து மன்னும் விளக்கதுதா 
னேயு சலனமறு மெவ்வாறு - தூயமன 
நன்மையினிற் சேர்ந்தியலு நல்யோகி யோகிதான 
தன்மையினுக் கொப்பதுவே தான் . 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


நெஞ்சுதா னே தி னிருத்தமாம் யோகத்தா 
வெஞ்சலிலா தென்று மினிதமரு - நெஞ்சமா 
வேதின் மனத்தாலே யினிய வுயிர்கண்டு 
மீத தனிற் றானுகக்கு மிக்கு , 


18 


புலங்கடந்து யோகத்துப் புந்தியினாற் றோன்று 
லங்கடந்த வின்ப நுகர்வோ - னலங்கலந்த 
புன்மையிலா னந்தப் புணர்ப்பெய்தி நின்றவன் 
றான்மையினின் றுஞ்சலியா தான் . 


1. ) 


யாதொன்றைப் பெற்றா ல தனில்வே சோர் பேறு 
மீதென்று பின்றான் மிகமதியான் - போ தமுடன் 
மிக்ககதி நின்றான் மிகுதுன்ப மேலிடினுக் 
தக்கவதிற் பின் சலியான் றான் . 


20 


யோகமென்று பேராம் வியோக மது துன்ப 
மாக வுறும்யோக மஃதறிவான் - யோகமது 
தீங்கின்றி நின்ற திசைப்பற்ற நெஞ்சினாற் 
பாங்கொன்றி யொன்றப் படும் . 


21 


தன்னிலாங் காமங்க டானெல்லா நெஞ்சால்விட் 
டன்ன புலனனைத்து மான்றடக்கி- மன்னுநிலைப் 
புந்தியினின் மெள்ள மனம் பூண்டாங் குயிர்மன்னச் 
சிர்தியான் வேறொன்றுஞ் சேர்ந்து . 

22 


TOOH 


( 5 ) 


அத்யாத்மயோகம் , 


நில்லா தழனெஞ்சு நீங்குமவை மேலவற்றிற் 
செல்லாமைத் தன்வசத்தைச் சேர்விப்பான்-நல்யோகி 
யாறினான் றீங்கு செருக் கற்றுப் பிரமவுயிர் 
தேறினா னின்பமிகச் சேர்ந்து 

23 


இவ்வண்ண மேதன்னை யோகத்தி லேவிடுத்துத் 
தெய . வண்ண வல்வினைகள் செற்றென்று - மெய்வண்ண 
யோகி பிரமத் தணைந்தீறி லின்பத்தா 
னாகியுயி ரேலெளிதே யாங்கு . 

24 


எல்லா வுயிரு மென துயிர்போ லென்னுயிர்தா 
னெல்லா வுயிர்போ லெனக்காணுஞ்- சொல்லார்ந்த 
யோகஞ்சேர் நன்னெஞ்ச னெவ்விடத்து மொத்துயிர்கள் 
ளேளகஞ்சேர் வண்ணமறிந் தேய்ந்து . 

25 


என்றன்மை யாலுயிர்களெங்குமெனைக்கண்டவற்றைத் 
தன்றன்மை யாலென்பாற் றான்காண்பான் - சிந்தையி 
சான்றோன்றா வாறில்லை நன்குணர்ந்தான் றன் ( னில் 
றான்றோன்றா வாறில்லை தான் . ( னிடையிற் 26 


-னங்கன் 


- 


எங்கு நிகழ்ந்திருக்கு மென் றன்னை யேகமாத் 
தங்குஞ் சமநினைவான் றானுணர்ந்தா 
யெவ்வா றியன்றிடினும் யோகியவ னென்னிடையி 
லவ்வா றியன்றவனே யாம் . 

27 


52 


பகவத்கீதை வெண்பா. 


தன்னொத்த வெவ்விடத்து மன்னா சமமாக 
பன்னொத்த வின்பம் வளர் துன்ப - முன்னலுறி 
லாங்கவனே சால வதிநாம யோகியொ 
வோங்கறிவார் தாமதிப்ப ருற்று . 


28 


அண்ணலைப்பின் கேட்டா னமர்விசய னீயுரைத்த 
வெண்ணமரு மொப்பா ரெழில்யோகர் - திண்ணமிது 
மன்னு நிலைமை மதுசூத னாகாணே 
னுன்னுமனஞ் சஞ்சலத்தா லோர்த்து . 

24 ) 


வன்னெஞ்சு சஞ்சவமாய் மாறாய் வலிந்தடரு 
மந்நெஞ்சு காற்றைப்போ லான்றடக்கித் - தன்னி 
வரிதென் றிருப்பனென வாங்கவனுங் கேட்கச 
சுரிசங்கன் றானுரைத்தான் சொல் . 


300 


| 


நேராக நின்றடக்க நில்லா தரிது மனங் 
காரார் கொடைத்தடந்தோட் கௌந்தேயா - சீராரும் 
யோகத் திடைப்பயில்வா லேலுந் துறவதனா 
வாகத் ததுவடக்க லாம் . 

31 


தன்னிசையா நெஞ்சுதன்னாற்சார்வரிதாம்மோகமென் 
றென்னிசைய தாரு மரபின்னை -- முன்னிசையு 
செஞ்சான் , முயன்றவனானேரே யாயத்தா 
லெஞ்சா தடையலா மிங்கு . 

32 


33 


6 ) 

அத்யாத்மயோகம் . 
ஆங்கு விசய ரமலன் றனைக்கேட்டா 
னீங்குவிருப் புற்ற னியல் வற்றுப்.--பாலருமனம் 
தக்கயோ கத்துச் சலித்தங் கதுசேரா 
தெக்கதியைத் தானடையு மிங்கு . 
முன் பயன்சேர் கன்ம முழுதொழிந்து மேற்பிரமர் 
தன்பயனா நல்வழியிற் சாராதே - பின் பவன்றான் 
றஞ்சமில்லா தவ்விரண்டுந் தானழுவிச் சின்னமா 
மஞ்செனவே மாயுமோ மற்று , 


3 ? 


34 


மிக்க மயக்கிதனை மீண்டொன் றொழியாமற் 
றக்க பரிசறுக்கத் தக்கவனீ - மிக்கோரி 
லுன்னை யொழிய யொழிப்பா ரிதகண்ணா 
பின்னையெவ ருண்டு பெயர்ந்து . 


35 


ஆய வவனுக் கறிய வுரைசெய்தான் 
மேயவுல கத்தினு மேலிடத்தி - மாய்வவனுச் 
கில்லாத 

ரதா னன்றி யிவன்றான் விசயனே 
பொல்லா நெறியிற் புகான் . 


1 


36 


புண்ணியர்க ளெய்து பெரும் போகத் தினிதமர்ந்தே 
நண்ணியதிற் பல்லூழி நாளிருந்து திண்ணியசீர் 
செல்வகலந் தூயார் சிறந்தமனை யிற்பிறக்கு 
நல்வினையோ கஞ்சிதைந்தா என் 

37 


54 


பகவத்கீதை வெண்பா. 


[ அ . 


மற்றதுவே யன்றி வளர்மதிசேர் யோகியர்க 
ளுற்ற குலத்தி லுதயமா-- முற்றலகி 
லிவ்வாறு சேரு மிதிற்பிறவி தான் மன்னா 
வெவ்வாறு தானரிதே யிங்கு . 


38 


ஆககே தன் முன் பிறவி யானயோ கத்துணர்வைப் 
பாங்கேலும் புத்தியினிற் பற்றியே - யீங்கமர்ந்த 
பின்னு மதின் முயற்றி பெற்றியன்று பேறதனின் 
மன்னுமவ னாகுமே மற்று . 

39 


முன்னியலும் யோக முயற்சி வசமறவே 
பின்னிவனைத் தன் வசமாம் பேறளிக்கு - மன்னுநசை 
யோகத்தி லுற்றா னுரைசேர் பிரமமா 
மாகத்து மீதியல்வா னாம் . 

40 


மிக்க முயற்றியுடன் மேலியல்வான் பல்பிறப்பி 
லொக்க வருநல் லுயர்வினையிற் - றக்கமர்ந்து 
சாருந் துயாகன்று தானியன்றா னாய்ப் பின்னுஞ் 
சேரும் பாகதியைச் சென்று , 


41 


தவம்புரிந்தார் தன்மை யுணர்ந்தார் சருமத் 
திவர் தியன்றார் தங்களிலும் யோகி - யவன் சிறந்து 
மிக்குணர்ந்தா னென்றுணரப் பட்டான் விசயாநீ 
தக்குயர்ந்த யோகமே சார் . 

42 


. (1 ) 


அத்யாத்மயோகம் . 


55 


முன்னுரைத்த யோகிகள் முற்றுமென்பான் மனஞ்சேர் 
தன்னுரைப்பான் மேல்விரும்பித் தானென்னை - மன்னு 
பெற்றே பணிந்தான் பிறங்கியுயிர் யோகியென ( நலம் 
வற்றேநான் கொள்வ னுகந்துது . 

4 :3 


போக வதியோ யோகதது காலுவகை 
போகமது மேலா வுயர்நிலைமை --மேகங்க 
ரணண லருளகீதை யாறாமோத தினபொருளாத 
திணண முடிந்ததிது சோந்து 


சோக முயிருணர்வு தொல்கருமச் செய்தியதி 
லாது மறிவுயர்த்தி யார்வகைகள் - யோகமுயிர் 
காட்சி யிவற்றின் கருத்துமுத லாறேத்தின் 
மாட்சிமை சொல்லும் வகை . 


OCELLICCI 


WCAERUKK MISHRINETICICT ELETEOS 


பகவத்கீதை வெண்பா. 


குறிப்புரை. 


பாயிரம் . 


1. பார்த்தற்கு - அர்ஜுனனுக்கு . புன்பொருள் - 

இழிவான விஷயம் . 
2 . மாமாது - லக்ஷ்மி . மாறன் - நம்மாழ்வார் . பூதூர் 

வாழ் போதமுனி - இராமாநுஜர் . நசசி - விரு 

ம்பி . 
3. வேதம்,வகுத்தவியன் முனிவன் - வேதவியாஸர் . 

ஒத்து - அத்யாயம் , 
4. தெருள் - ஞானம் . 
5. இருள் நூ ற.-- அஞ்ஞான இருள்கெட் , 
6. அத்தியாது - விரும்பாமல் . 
8. இறை - பகவான் . 


58 


பகவத்கீதை வெண்பா. 


.10), ஜவேள்வி - பிர்ஹ்ம -பிதிர் - தேவ - பூ -மனுஷ்யயஜ் 


11. அற்றம் - உண்மை . 
12. அலம் - சஞ்சலம் . 
13. மானம் - பெருமை . 


அத்யாயம் -1. 


அர்ஜூன விஷாதயோகம் 


அர்ஜுன விஷாதயோகம் - பகவானுக்கும் அர்ஜுன 
னுக்கும் நடந்த ஸம்வாதத்தில் அர்ஜுனனது விவா 
மாகிய போகத்தினைக் கூறும் பாபாகமென்பது பொருள் . 
விஷாதம் -- மனத்திடனழிந்து 

வருந்து 

ந்துதல் 
விஷாதமெனினும் சோகமெனினும் ஒக்கும் . யோகம 
-- ( நன்மையிற் ) சேர்ப்பதி ; அஃதாவது , நேராகவாயி 
னும் பரம்பரையாக வாயினும் முக்திக்கு ஸாதனமான 
வழி . ப்ருஹ்மவித்யையைக் கேட்டலாகிய நன்மையில் 
( அர்ஜுனனைச் ) சேர்ப்பதனால் அர்ஜுனனது விஷா 
தம் யோகமெனப்பட்டது . ஸம்ஸார அனர்த்தங்கண்டு 
ணர்ந்தவனாய் மனங்கலங்கித் தவிப்போனுக்கே ப்ரு 


குறிப்புரை. 


59 


ஹ்மவித்யையில் அதிகார 

திகாரம் என்பதை பகவானே ! 
லின் , யான் வருந்துகின்றேன் . என்னைச் சோகத்தி 
னின்றுங் கரையேற்றி யருளவேண்டும் " என்னும் 
பொருளுள்ள சுருதியா லுணர்க . 

1. முன்னரில்லா திருந்த தர்மத்துக்கு உற்பத்தி 
ஸ்தான மாகியும் இருந்ததற்கு அபிருத்தி ஸ்தான மா 
கியும் வித்துக்கு விளை நிலம்போல 

விளங்கியதால் 
குருக்கள் வாழ்ந்த நிலத்தைத் தன் மநிலம் என்றார் . 
பாண்டவர்களுந் தன்மைந்தரா யிராநிற்க அவர்களை 
வேறு பிரித்து என் மைந்தரும் பஞ்சவரும் என்ற 
னால் திருதராஷ்டிரனுக்குப் பாண்டவர்கள் பாலுள்ள 
தவேஷத்தை வெளிப்படுத்திக் காட்டுகின்றார் . சுருதி , 
ஸ்மிருதி முதலியவைகளிற் பிரவரித்தமான புண்ணய 
பூமியாகிய இந்தத் தன் மநிலத்தில் போர்புரியக் கூடி 
யிருப்பதால் அந்நிலத்தின் மகிமையால் தன் மைந்தர் 
களும் புத்தி தெளிந்து பஞ்சவர்களிடத்திருந்து தாங் 
கள் கபடமாய் ராஜ்யத்தை அபகரித்தது பிழையென்று 
தெரிந்து , மிக்க அனுதாபத்துடன் பாண்டவர்களுக்கு 
அந்த ராஜ்யத்தை யுத்தமின்றியே கொடுத்து விட்டார் 
களானால் அதுவே தனக்கொரு அபஜயமா மென்று 
கருதினடினாய் அதைத்தடுக்க நிச்சயமான வேறோரு 
பாயமுங் காணாதவனாய்த் தடுமாற்றமுற்று மிக்க பட . 
படப்புடன் தன் மனத்துட்டெந்த கருத்துப் புலப்பட 


60 


பகவத்கீதை வெண்பா . 


ரைச் 


தன்மரிலமாகுங் குருநிலத்தில் என்று , வினவ ஆரம் 
பித்தனன் . ராகம் , துவேஷம் முதலிய தோஷங்களை 
நன்றாக ஆயித்தவராகையால் ஈடுவுநிலைமை குன்றா 
மல் உள்ளது உள்ளபடியே சொல்லவேண்டுமெனக் 
கருதிச் சஞ்சய ! என விளித்துக் கேட்ட திருதராஷ் 
டானுக்கு ஏற்பச் சொன்னான் ஆகையால் சமைத்து 
சொன்னான் என்றாரென்க. சஞ்சயன் -நன்றாக ( சாகத் 
வேஷாதிகளை ) ஜயித்தவன் . வியவகார நேத்திர மிழ 
ந்தவனாயிருப்பதோடு புத்திர வாஞ்சையே மேலிட்டுத் 
தர்ம நோக்கத்தையு மிழந்தவனாயிருத்தல் பற்றிப் பெய 

சொல்லாமல் அந்தன் எனக்கூறினரென்க . 
அமர் - யுத்தம் . 

தன்ம நிலத்திற் சேர்ந்ததனாற் புத்தி தெளிந்து தன் 
புதல்வர்கள் ராஜ்யத்தைத் திருப்பிக் கொடுத்து விடு 
வார்களோ என்ற சங்கையால் கேட்கின்றானென்பதை 
ஞான திருஷ்டியாலறிந்தவ ராகையால் , சஞ்சயர் நீ 
அவ்வாறு சுங்கைப் படவேண்டா . தன்ம நிலஞ்சார்ந் 
தும் நின் புதல்வர்கள் திருந்தினர்களல்லர் . பொறா 
மையே மேற்கொண் டிருக்கின்றார்கள் என்பதாக 
முதற்கட் டுரியோதனனது துஷ்ட வியாபாரத்தையே 
கூறுகின்றாரென்க, வேந்தனாகிய துரியோதனன் தன் 
பால்- காவரையும் அழைப்பிக்கக் கடவ விருக்க 
இங்கே. சரோணன்பாற் சென்னென்பதனால் 


ரா 


.1 ) 


குறிப்புரை . 


61 


ஸம்ப்ரதாய 


தனதி 


பாண்டவ சேனையைக் கண்டு துரியோதனன் பெரிது 
மச்ச முற்றானென்பதையும் . சென்று செப்பினானென் 
மைல் சென் றடைந்து செப்பினான் என்பதனால் 
தனுர் வித்யா 

பிரவர்த்தகரான 
குருவாகிய துரோணரை ஸ்வரக்ஷணார்த்தம் சரணம் 
புகுந்தானென்பதையும் ஸஞ்சயர் திருதராஷ்டிரனுக் 
குக் குறிப்பாயுணர்த்தினாரென்க. ஆளழகே யல்லா 
மல் வார்த்தை யழகொன்று மில்லை யென்பார் தாரார் 
துரியோதனன் என்றார் . தார் - பூமாலை . 


3 . பாண்டவர்கள் துரோணருக்குப் பிரியமான 
சிஷ்யர்களாகையால் ஒருவேளை அப்பாண்டவர்களின் 
வில்வன்மையைக் கண்டு மகிழ்ந்து இவர் போர்புரியா 
மல் நின்று விடுவரோ என்ற சஙகையுடையவ னாகை 
யால் சத்துருக்கள் செய்யும் அவமதிப்பைத் துரோண 
ருக்கு அறிவித்துக் கோபமூட்டும் பொருட்டுப் பார் 
என்று தொடங்கி இப்பாசுரததைச சொல்லலானானெ 

தங்களைப் போலொத்த மகானுபாவர்கள் சமீ 
பத்திலிருப்பதையும் கவனியாமல் சற்றேனும் பய 
மின்றி யெதிர்த்து நிற்கும் பாண்டு புத்திரர்களுடைய 
பெரியதான 

இச்சேனையைப் பாராயென் கிறான் . 
அவர்கள் அவமதிப்பாலாவதென் ? என்றொழியப் போ 
காது காண் . தங்கள் சிஷ்யனையன்றோ படைத்தலைவ 

5 


ன்க . 


62 பகவத்கீதை வெண்பா [ அ . 
னாகக் கொண்டெதிர்க்கக் கோலிஞர்கள் என்பதைத் 
தெரிவிக்க கொடுத்த வண்மையினாற் காக்கும் என் 
கிறான் . திருஷ்டத்யும்கன் என்னாது பாஞ்சாலன் 
தந்தமகன் என்றது த்ருபதனுக்கும் துரோணருக்கு 
முள்ள பழைய விரோதத்தைத் தெரிவித்துக் குபோத 
த்தை யெழுப்புவதற்காக வென்க , உபேக்ஷிக்கத்தக்கவ 
னல்லன் என்பான் மதியுடைமை யினான் என்றும் , 
அம்மதிதானும் அதிசயித்தன்றோ விருப்பது என்பான் 
சிரார்மதியுடைமை என்றும் குறிப்பதை யுணர்க . 
இனி , பராக்காயிருக்காமல் கார்யத்திற் கண்ணுடைய 
வனாயிரு என்று வற்புறுத்த பார் இச்சேனையை என்று 
சுட்டிக் காட்டி மனத்தைத் திருப்புகிறான் . இனி மற் 
றோர்பொருள் தோன்றுமாறு :- துரோணர் பாண்டவர்கள் 
ளிடத்தில் பிரீதியுடையவராகையால் பாண்டவர்கள் 
ஆரியனே ! என விளிக்கின்றானென்க . சத்திருவான 
உன்னைக் கொல்ல உன்னிடத்திலேயே வித்யை கற் 
றானே அவனல்லவோ புத்திமான் என்பதைக்காட்ட 
சீரார் மதியுடைமை யென்றும் , உன்னுடைய வதைநிமி 
த்தமாகவே நோற்றுப் பெற்றவனென்பதை யறியாமல் 
பகைவன் புத்திரனான ‘பாஞ்சாலன் றந்த மகனுக்கு நீ 
வித்தையைக் கொடுத்த மதியின்மையாலன்றோ எனக் 
கு இவ்வாறு நேர்ந்தது என்பதைக்காட்ட பாஞ்சால 
ன் றந்தமகன் - சீரார் , மதியுடைமை நீ கொடுத்த வண் 


1 ) 


குறிப்புரை 


63 


மையினால் காக்கும் என்றும் , இப்வெட்கக்கேட்டை 
யாருடன் விளம்புகேன் ! நீயே காணாய் என்பதைக்கா 
ட்டப் பார் என்றும் இஃதோர் புதுமையென்பான் 
வியப்பு என்றும் , இது விதியால் வந்ததென்பான் விதி 
யுடைமைபூண்ட வியப்பு என்றும் ஆற்றாமைப்பட்டுரை 

னென்க . தன் மநிலத்திருந்தும் இவ்வாறு தன 
த ஆசா 

சாரியனையே இகழ்ந்தும் சினந்தும் பேசத்துணிந் 
தானுக்குத் துஷ்டபுத்தி தொலைந்து தெளிவு எங்கிருந் 
தண்டாகும் என அந்தனுக்கு ஸஞ்சயர் அறிவிக்கலா 
னாரென்க . 


க்கின்றா 


4. 5 . பாஞ்சாலன் மகன் ஒருவன் மாத்திரமேயோ ! 
போரில் வீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகராகச்சொல் 
லகதக்க வில்லாளர்களான , யுயுதானன் , விராடன் . பா 
ஞ்சாலன் முதலிய பலரிருக்கின்றார்கள் , ஆகையால் 
உதாஸீனமாக இருக்கவொண்ணாதென்கின்றான் . வெ 
ன்றியமர் - என்பதற்கு ஜயம் பொருந்திய என்றும் போ 
ரில் வெற்றியையுடைய என்றும் பொருள் கொள்ளலாம் . 
நின்றிகல்வோன் - யுயுதானன் . 

சஸ்திரசாஸ்திரங்க 
ளில் வல்லவனாய்ப் போரில் தான் ஒருவனாயிருந்ததே 
பதினாயிரம் பேரை வெல்ல வல்லவன் மகாரதனாம் . மா 
பதன் - மகாரதன் . சத்துருக்களுடைய சேனை இப்ப 
டிப்பட்ட மகாரதர்களான சூரர்களோடு கூடினதாக 

MAHAMAHOPADHYAYA 
DR . U.V. SWAMINATHA IYER LIBRARY 


64 


பகவத்கீதை வெண்பா. 


( அ . 


விருக்கிறதென்று சொன்ன தினால் சமரத்தை நிறுத்திச 
சமாதானமாய்ப்போய்விடு என்று ஆசாரியர் சொல்லு 
வரோ என்று சங்கித்து நம்மவர் சேனையையும் பாரெ 
ன்பான் அது நிற்க , கேளாய் - நமர்முயற்றி தன்னை 
நயந்து என்று சொன்னானென்க . முயற்றி - முயற்சி , 
" முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்று நெஞ்சே " என்பது 
பெரிய திருவர் தாதி -1. 


6. வேதங்களெல்லாம் வல்ல பிராமணோத்தமராகி 
ய உமக்குத் தெரியாதது மொன்றுண்டோ என்பான் 
‘ வேதியனே முன்னு என்று புகழ்கிறானென்க. மின்னு 
எல் - மின்னலைப்போன்ற பூநூல் , விண்ணிழிந்த 
மின் போலு என் மார்பா என்றார் பிறரும் , இனி சா 
ஸ்திரங்களையறிந்த என்றுரைத்தலுமாம் . பிராமணனா 
கிய நீர் யுத்தவிருப்பமில்லாமல் விமுக ராயிருந்தாலும் 
அதனால் எனக்கு ஒரு கேடுமில்லை , என் சேனையிலும் 
அநேக வீரர்களிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கு சோக் 
கத்தாலும் , சிஷ்யரிடத்தில் எப்போதும் ப்ரீதியையு 
டைய பிராமணராயிருத்தலால் நீர் உம்முடைய சிஷ்ய 
ன் படைவகுத்து நிற்கும திறத்தைக்கண்டு மகிழ்ந்து 
சும்மாவிருந்துவிடாமல் நம்முடைய சேனையிலுள்ள 
வீரர்களைக் கேளாய் என்று தெரிவிக்கு நோக்கத்தாலும் 
மின்னு நூல் வேதியனே வெற்றியரை யானுரைக் 


65 


1 ] 

குறிப்புரை. 
கேன் முன்னு என்று சொன்னானென்க. பீஷ்ம கர் 
ணாதிகளுக்கு முன்னர் நீ என்று துரோணரைச் சொ 
ன்னதும் , விகர்ணன் முதலானவர்களுக்கு முன்னர் அச் 
வத்தாமாவைச் சொன்னதும் துரோணரைத் திருப்தி 
செய்விக்கும்பொருட்டென்க. முன்னல் - ஆலோசித் 
தல் . கேளிர் நிருபர்-- என்றதனால் பந்துக்களாகிய 
பூரிச்ரவஸ் ஜயத்தியதன் முதலானவர்களைக் குறிக்கின் 
றது . 


7. வேறும் பல சூரர் - இங்கே சல்லிய கிருதவர்மா 
முதலானவர்கள் . மலைதல் - போர்புரிதல் , 5 , 6 , 7 
பாட்டுக்களால் துரியோதனன் தன் சேனையின் பா 
குள்யத்தையும் , அச்சேனைக்குத் தன் பாலுள்ள பக்தி 
யையும் , சௌர்யத்தையும் , யுத்தத்திலுள்ள ஊக்கத்தை 
யும் , கௌசலத்தையும் தெரிவித்தபடி காண்க . 


8. அமைவுபோதா திராநிற்கும்- அபரிமிதமாயிருக் 
கும். அமைந்து - பரிமிதப்பட்டு . ஸூக்ஷம புத்தியு 
டைய பீஷ்மரால் காக்கப்படுதலால் தன் படை வெற்றி 
யை யடையுமென்றும் சஞ்சல புத்தியையுடைய வீம 
னால் காக்கப்படுதலால் பாண்டவசேனை தோல்வியை 
யடையு மென்றும் துரியோதனன் கருதியிருந்தா 
னென்பது இதனால் தெரிகின்றது . 


66 பகவத்கீதை வெண்பா . ( அ : 

4. விரும்பி - அமர்ந்து . நோக்குங்கோள் - நோக் 
குங்கள் . புறப்பற்றுத் தள்ளுங்கோளூரரவிற் றாமோ 
தரன் பள்ளி , கொள்ளுங்கோ ளூர் மருவுங் கோள் என் 
சார் பிள்ளைப் பெருமாளையங்கார் , பாங்கு - நேர்த்தி , 


10. மகிழ்ந்து - மகிழ . பாண்டவசேனையிற் பசு 
பாதமுள்ளவரென்று கருதித் துரோணரை யிகழ்ந்தும் 
சினந்தும் ஒரோவழி புகழ்ந்தும் வார்த்தையாடிய திரி 
யோதனனிடத்தில் துரோணர் அலயமாய்ப் பதி 
லொன்றுஞ் சொல்லாமலிருப்பதை யுணர்ந்தவராகை 
யால் பீஷ்மர் , அவ்வாறு துரோணருக்கு அலக்ஷிய 
முண்டாகாமலிருத்தற் பொருட்டும் , தளர்ச்சியுற்ற துரி 
யோதனனுக்குத் தைரிய முண்டாதற் பொருட்டும் , 
துரியோதனன் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அவன் 
சோற்றையுண்டதனால் அவனுக்காக யுத்தஞ் செய்ய 
வேண்டுவது தம் கடமை யென்றும் , சேனாபதியாகிய 
தாம் தொடங்கினாலன்றித் துரோணர் முதலானோர் 
தொடங்க மாட்டார்களென்றுங் கருதியவராய்ச் சிங்க 
நாதத்தைச் செலுத்தித் தம் சங்கை முழக்கினார் என்க . 
தெவ் - பகைமை. 


11 . பணவம் - ஓர் வாத்திய விசேஷம் . ஆனக ம் 
கோமுகம். முதலியவைகளைப்பணமுதற்றொல்லியங்கள் 
என்றார் . தொல் இயங்கள் - பிராசீனவாத்தியங்கள் . 


1 ) குறிப்புரை . 

67 
12. பீஷ்டி த்ரோணாதிகள் ஆசாரியர்களான படி 
யால் அவர்கள் தொடங்கிய பின்னரே தாங்கள் ஆரம் 
பிக்கவேண்டுமென்று பாண்டவர்கள் கருதியிருந்தார் 
களென்பது தோன்றவும் , முந்துறப் பாண்டவர்கள் 
போர்புரியத் தொடங்கினர்க ளென்பதில்லாமல் துரி 
யோ தனாதியர்கள் அறை கூவி யெழுந்ததன் பின்னரே 
யிவர்கள் யுத்த சந்தத்தனார்களானார் கெளென்பது தோன் 
றவும் ஆசை தற்பின் என்றாரென்க , மற்றும் பலரும் 
தேருடையவராயிருக்க மாதவனும் பாண்டவனும் தே 
ரின் மேலிருந்தார்களென்று விசேஷித்த தென்னை 
யெனில் இவர்களுடைய தேர் மற்றையோர்களது 
தேரைப் போலல்லாமல் அக்கினியால் கொடுக்கப்பட் 
டது எனவும் ஆகையால் பிறரால் அழிக்கப் பெறாமல் 
வெற்றியையே யெய்தும் எனவும் காட்டுதற்காக 
வென்க . அங்கமலத்து அன்னம் அதுவாம்- தாமரை 
யிலன்ன மென்னும்படி . மலர்க்கைகளிற் சங்கமேந் 
திய தோற்றம் தாமரையிலன்ன மிருந்தது போன்ற 
தென்க . 


13. 14. ஹ்ருஷீகேசன்- இந்திரியங்களை நடத்தி 
யாளுவோன் . ஹ்ருஷீகம் - இந்திரியம் ; ஈசன் - நடத்தி 
யாளுபவன் . இந்திரியங்கட்கு ஸ்வயமாகவே யுணர் 
வில்லையா தலின் அவை யசேதனங்களாம் . ஆகவே , 


68 


பகவத்கீதை வெண்பா . 


( அ . 


அவை தாமாகவே யொன்றிலுஞ் செல்லமுடியா; என் 
றாலும் , அவை ஆத்மாவினின்றும் சேதனத்தன்மை 
பெற்றுப் பின்பு , விஷயங்களிற் செல்லுகின்றனவாத 
லால் , ஸர்வேந்திரிங்களையும் நடத்தியாளுபவர் - ஸர் 
வார்தர்யாமியான ஸ்ரீ கிருஷ்ணபகவான் என்க . 
கௌரவசேனையில் ஆழியின் பேரொலிபோற் சங்கு 
முழங்கின என்னுமளவே கூறி யிங்கே தனித்தனி சக 
கங்களின் பெயர் சொல்லத் தொடங்கியதால் கௌர 
வர் சேனையிற் சங்க முழக்கம் வெற்றொலியாமென்ப 
தும் பாண்டவர்களது சங்கங்கள் திவ்யாயுதங்களா 
மென்பதும் பெறப்பட்டமையறிக . கிக்விஜயஞசெய்து 
பல அரசர்களை வென்று விசேஷமான தனத்தைப் 
பெற்று வந்தவன் என்னும் பொருளுள்ள தனஞ்சயன் 
என்னும் பெயரைப் பிரயோகித்ததால் அர்ஜுனன் 
ஒருவராலும் வெல்லத்தக்கவனல்லன் என்பது பெறப் 
படும் . பணவம் இங்கே சங்கம் . இடும்பவதார 

திகளைச் 
செய்தவனாகையால் வீமனை யோடாவிறல் வீமன் 
என்றார் . ஓடாவிறல் வீமன் என்பதற்கு நீங்காத 
வலியையுடைய வீமனென்றாவது யுத்தத்தில் பின்வாங் 
சாத வலியையுடைய வீமனென்ளவது கொள்க . மிகு 
ந்த உணவையுட்கொண்டு பருத்துப் பெருந்திறல் 
படைத்தோ னென்பார் விறல் வீமனென் 

எறா 
லுமாம் . எப்போதும் தர்மசிந்தை யுடையவராகை 


ரென்ன 


1 ) 


குறிப்புரை 


69 


யால் யுதிஷ்டிரருக்குச் சேடார்ந்த என்னும் விசேஷ 
ணங் கொடுக்கப்பட்டது . சேடு- பெருமை ; நன்மையு 
மாம் . குந்தி விசேஷமான தவம் புரிந்து தர்ம தேவ 
னுக்குப் பெற்ற புதல்வராகையால் அந்தருமன் மைந் 
தன் என்றார் . மைந்தன் - வலிமையையுடையோன் . 
அனந்த விஜயமென்னும் சங்கத்தையுடையவ ரென்ற 
தால் அழிவில்லாத ஜயத்தோடு கூடியவரென்றும் ,இந்த 
யுத்தத்தில் இவருக்கு முடிவில்லையென்றும் தோன்று 
மாறு உய்த்துணர்க . நந்து -சங்கம் . பாடு - ஓசை , 
டின் படுமணி யிரட்ட வொருகை என்னுந் திருமுருகா 
ற்றுப்படையில் பாடு - ஓசை யென்னும் பொருளில் வரு 
தலை யறிக . பாரப்பணிலம் - மகாசங்கம் . 


பா 


துங் 


யோல் 


15. துங்கப்பரி - உத்தமமான குதிரைகள் . 
கம் , நகுலனுக்கு விசேஷணமுமாம் . நகுலன் குதிரைப் 
படைக்குத் தலைவனாகைய * தங்கப்பரிக்குலன் 
என்றார் . மணிபுஷ்பகம் - இது சகதேவன் சங்கத்தின் 
பெயர் . கௌரவசேனையில் தலைவரான பீஷ்மர் பிரத 
மத்தில் சங்கூதினார் என்கிற முறையில் பாண்டவ 
சேனையில் திருஷ்டத்யும் என் ஊதினான் என்னாமல் இரு 
டீகேசன் முழக்கினான் என்றார் பகவானை முன்னிட்டுத் 
தாங்கள் அமர் தொடங்கவேண்டுமென்றிருந்த பாண் 
டவர்கொள்கையை யறிவித்தற்கென்க . அர்ஜுனன் 


70 


பகவத்கீதை வெண்பா. 


பகவதம்சமுடையவனாகையால் பகவானுக்குப் பின்ன 
ரும் , பராக்கிரமத்தில் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியில் 
நிற்பவனாகையால் பீமன் அர்ஜுனருக்குப் பின்னரும் , 
வேர்தராகையால் தர்மபுத்திரர் வீமனுக்குப்பின்னரும், 
தமையன்மார்கள் சென்ற நெறியில் தாமும் போகவே 
ண்டுமென்ற கொள்கையினராகையால் நகுலசகதேவர் 
கள் தருமபுத்திரருக்குப் பின்னரும் ஊதினார்களென் 
ரென்க , ஒக்கவெடுத் தூதினான் என்பது நகுலஸகா 
தேவர்கள் தமக்கெனவோர் விருப்பமுமில்லாமல் தம 
யன்மார்கள் சென்ற நெறியே செல்லுமவர்களென்ப 
தை வலியுறுத்திக்காட்டுமாறு காண்க . 

17. அக்கடியபேரரவம் என்றது மேற்கூறியபாஞ்ச 
சனியம் தேவதத்தம் முதலிய திவ்யமான சங்கங்களி 
ன் தொனியை . இந்தச் சங்கங்களின் போரவமே மற் 
றையோ ருடைய சங்கத்வனிகளோடு சேர்ந்து திருத 
ராஷ்டிரபுத்திரர்களின் மனத்தைப்பிளந்தது என்பார் 
‘ தொச்கெழுந்து தீரச்சிதைத்ததே என்றார் , சிக்கெ 
ன- தீவிரமாக 

18. கௌரவர்களின் சிந்தையழிவைக்கூறிய ஸஞ் 
சயர் இப்பாசுரத்தால் பாண்டவர்களின் மனவெழுச்சி 
யைக் கூறுகின்றாரென்க. சங்கமுழக்கத்தைக் கேட்டும் 
ஓடாமல் எதிர்த்து நின்று சஸ்திரங்களை விடுத்துப் போர் 


4 


. 


1 ) 

குறிப்புரை. 
தொடங்கினார்களென்பார் . போர்முகத்தில் என்றும் , 
அதுகண்டு அர்ஜுனன் வில்லை வாங்கினான் என்பார் 
கார்முகத்தை வாங்கி யென்றும் , மகாவீரனும் , ஜயப்பி 
ரதனும் , பயநாசகனுமான ஹநுமான் துவஜரூபமாக 
வந்து அனுக்கிரகித்ததால் அர்ஜுனன் எவ்விதத்தும் 
பயமில்லாதவ னென்பார் கவித்துவசன் என்றும் , 
கூறினாரென்க. கார்முகத்ததை வளைத்தானென்றதும் 
அம்பைத்தொடுத்தான் என்னாமல் கண்ணனை நோக் 
கிச் சில வுரைத்தானென்றதனால் அர்ஜுனன் நீதிமான் 
என்பதும் , எதையும் பெரியோர்களிடம் ஆராய்ந் 
தே செய்பவனென்பதும் , அதனால் இயம் அவன் பக்கம் 
தானென்பதும் , உன்னைப்போல நீதிதவறி யாராயாமல் 
பிரவாத்தித்துத் தோல்வியடையானென்பதும் கூறிய 

காண்க . கார்முகம் - வில் . வாங்கி - வளைத்து - 
முகத்து நிறுத்து என அந்வயிக்க . எல்லார் தேரு 
மழிவுறாநிற்க என் தேரை எக்காலத்தும் வெற்றியுண் 
டாக நிலைபெறச்செய் என்பான் நிறுத்து என்றும் அச் 
சுதனாகையால் இது செய்கை யுனக்கு அசாத்தியமன் 
றென்பான் நீ யென்றும் சொன்னானென்க. 


| 


வாறு 


பார் 


20. அர்ஜுனன் ஸ்தீரீகள் போலச் சோகமுதலிய 
வைகட்குட்படலானானென்பதை யறிந்தவராகையால் 
பார்த்த என்றும் யான் ஸாரத்தியம்பண்ணும்போது 


72 


பகவத்கீதை வெண்பா. 


நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் , யாவரையும் பார் 
என்பார் பல்குருக்களீட்டம் பார் என்றும் பகவா 
னருளிச் செய்தாரென்க . பார்த்தன் - பிருதை ( குந்தி ) 
யின் புத்திரன் . 


21. மாமடிகள் - மாமனார் . 


22. கவுந்தேயன் - குந்தீபுத்திரன் . ஸ்திரீகள் போ 
ன்று பேதைமையுடையனாக விருத்தல்பற்றி முன்னர்ப் 
பார்த்தன் என்றது போல இங்கும் கவுந்தேயன் என் 
கிறார் . தன் பக்கத்தில் இரக்கமுற்றவனாயிருந்த கவுந் 
தேயன் இப்போது சத்துருபகத்திலும் இரக்கங் 
கொண்டானென்பது தோன்றப் பேரிரக்கமேவி 
யென்றார் . மேவலர் -பகைவர் . 

23. குன்றி - குறைந்து , ரோமாஞ்சம் மயிர்க்குச்செ 
றிதல் . குழைய - தளர . 


24. நிமித்தம் -சகுனம் . 


25. தமர் - சுற்றத்தார் . சமரம் - யுத்தபூமி . விசையம் 
வெற்றி . யோகத்தோடு கூடிய ஸந்யாசியும் ரணகளத் 
தில் எதிர்த்து நின்று போர்புரிந்து கொல்லப்பட்ட 
வனுமாகிய இவ்விருவருமே சூரிய மண்டலத்தைப் பிள 

கொண்டு சுவர்க்கத்தை யடைகின்றார்களென்று 


.1 ) குறிப்புரை 

73. 
சுருதி ஸ்மிருதி முதலியவைகளிற் சொல்லியிருக்கின் 
றது . யுத்தத்தில் கொல்பவனுக்கு யாதும் பயனில்லை . 
அப்படியிருக்கத் தமர்களைக்கொன்று யான் அடையும் 
பயன் யாது என்பான் தன்றமரைக்கொன்று ..சேரு 
நன்மைதனை யொன்றும் நான் வேண்டேன் 
னென்க . 
26. அத்தித்தோம் -விரும்பினோம் . வித்தம் - பொ 


என்றா 


ருள் . 


28. அந்தன் புதல்வர்களை யென்னுமிடத்தில் அத் 
தகன் பிள்ளைகளை யென்றும் பிரதியிற் காணப்படுகிற 
து . அதற்கும் இதுவே பொருளென்க. உகப்பேயுயர்வு 
என்றதால் உகப்பு என்பதற்கு மிக்க மகிழ்ச்சியென்ற 
பொருள் கொள்க . 


29. தீவைப்பார் , விஷமிடுவார் , ஆயுதத்தாற்கொ 
லைசெய்வார் , நிலத்தை யபகரிப்பார் , வழிப்பறி செய் " 
வார் , பிறனில்லாளைக் காதலித்துச் செல்வார் என்ற 
இந்தவறுவரும் கொடும்பாவிகளாதலால் இந்தவறு 
வகைக்கொடுஞ் செயலுமுள்ள : தர்யோதனாதியர் 
களைப் பாவிகளாமற்றிவரை யென்றான் ... லஷ்மீ பதி 
யாயிருந்தும் இந்த அலஷ்மீகாமான ( அமங்களமான ) 
காரியத்தில் என்னை யேவுதல் செய்யலாமோ என் 


74 


பகவத்கீதை வெண்பா . 


பான் மாதவனே என்றானென்க. மாதவன் - ல xt 


30. கோது - குற்றம் . காது தல - கொல்லுதல் , எதி 
லர் - பகைவர் . 


33 . 


வை கூர்மை . ஓவா - நீங்காத . 


34. தன்று சோகம் - மிக்க சோகம் . இந்த இடத் 
தில் சென்ற சாகததால் என்னும் பாடமுங் காணப் 
படுகின்றது . அதற்குத் துன்பத்தோடு கூடிய சோகம் 
எனப்பொருள் கொள்க . செல்லல் - துன்பம் . பொக 
ட்டு - எறிந்து . 


அத்யாயம் - 2 


ஸாங்க்ய யோகம் . 


முக்தி பெறுதற்கு ஓர் வழியான ஸாங்க்யமாகிய 
யோகத்தைக் கூறுவது ஸாங்க்யயோகமாம் . ஸாடுக் 
யம் -உண்மைப்பொருளின் ஆராய்ச்சி , யோகம் - வழி 
உபாயம் , ஸாதனம் . உண்மைப் பொருளை யுணர்ந்தா 


• 2 ) 


குறிப்புரை. 


75 


லன்றி விஷாதம் நீங்காதா தலின் இவ்வத்யாயம் அர் 
ஜுன விஷாதயோகத்தின் பின் வைக்கப்பட்டது . 
ஆத்மாவை யறிபவன் சோகத்தைக் கடந்து நிற்கிறான் 
என்னுஞ் சுருதியை நோக்கிக் கொள்க . 


காலி - பசுக்கள் . பொன்றாமை - அழியாமை . 


1. கலுழி - அருவி . மதுசூதனன் - மது என்னும் 
அசுரனைக் கொன்றவன் - கிருஷ்ணபகவான் , 


2. மோக்ஷ இச்சையாலாவது சுவர்க்க இச்சையா 
லாவது கீர்த்தி யிச்சையாலாவது ஒருவன் ஒன்றைச 
செய்யக் கூடும் . இங்கு இம்மூன்றுக்கும் இடமில்லை 
யாகையால் உனக்கு எது பற்றி இக்கலக்கம் உண்டாயி 
ற்றென்பார் எத்தாலே என்கிறார் . சத்தாஞர் சாராது 
என்பதனால் முமுக்ஷக்கள் இச்சைகொள்ளக் கூடிய 
தன்றென்பதும் , மேலுலாமில்லை யென்பதனால் சுவர்க் 
கப்பிரதம் அன்றென்பதும், மிகுபழியாம் என்பதனால் 
கீர்த்தியைத் தரத்தக்கதன் றென்பதும் தெரிவித்தவாறு 
காண்க . 


3. அலித்தனம் - நபும்ஸகத்தன்மை , எய்துதல் 
அடைதல் .: கிராதவடிவமெடுத்திவர் த மகேசுவரனோடு 
போர்புரிந்த ஆண்மகனை உன்பால் சேரத்தக்க 


76 


பகவத்கீதை வெண்பா. 


T 


தன்றென்பார் ஈதின்பால் வந்தடைவு தல்லகாண் 
மன்னவனே என்றார் என்க . 


4. அண்ணல் - பெருமையுடையோன் . பொருவது 
- யுத்தஞ்செய்வது . 


5. இரப்பி லெழப்படுத னன்றே யெனக்கூட்டுக . 
இரப்பு - பிக்ஷையெடுத்தல் . குருதி - ரக்தம் . 


6. சீரிது - சிரேஷ்டமானது . 


7. கார்ப்பணியம் - கிருபணகுணம் . ஓர்ப்பதிலேன் 
-அறிவில்லேன் . சாதி - சிக்ஷை செய் . உனைச்சா 
ர்ந்து தாழ்ந்தேனை யெனக்கூ 


டுக . 


8. எதிரற்று - சத்துருக்களின்றி . அமரர்காயகம் . 
தேவர்களுடைய ஆதிபத்யம . ஞாலம் - உலகம் . எல் 
லைப்பொருள் - சிரேயஸ்ஸான பொருள் . 


9. குடாகேசன் - சோம்பலை யடிமையாக்கி யாளு 
வோன் ; தான் கருதியது செய்யுங்கால் சோம்புதலில் 
லாது எப்போதும் மிக்க ஊக்கத்தோடு ஸாவதானனாயி 
ருப்பவன் என்க . குடாகா - சோம்பல் . ஈசன் அடி 
மையாக்கியாளுவோன் . 


குறிப்புரை . 


77 


10 , முறுவலித்தல் - நகைசெய்தல் . 


காரணமா 


காரணமாக . 


1 :3 . உயிர் - ஆத்மா . கௌமாரம் - பால்யாவஸ் 
தை . யௌவனம் - மத்தியாவஸ்தை . மூப்பு - கிழத் 
தனம் . மருவுதல் - சேருதல் . 


14. தன்மாத்திரை- இந்திரியங்கள், தீண்டல் 
ஸ்பர்சித்தல் . சீதம்- சீதளம் . அழல் - உஷ்ணம் , என் 
மாச சுக துக்கம் - என்கின்ற பெரிய சுகதுக்கத்தை . 
எய்து விக்கும் - அடைவிக்கும் . 


15. ஒத்தசுகதுக்கன் - சுகத்தினிடத்திலும் துக்கத்தி 
னிடத்திலும் சமமான புத்தியையுடையவன் . தீரன் - 
பண்டிதன் . ஈடழியா-பீடிக்க மாட்டா . ஆணேறா 

ம் 
பார்த்தனே -புருஷ சிரேஷ்டனான பார்த்தனே . “ ஆற்ற 
லொடு புணர்ந்த வாண்பாற் கெல்லா - மேற்றைக் 
கிளவி யுரித்தென மொழிப " என்னும் எத்திரத்தால் 

என்பதன் பொருளை யுணர்க . ஓங்கு அமுதத் 
தன்மை மிக்க அம்ருதத்வமாகிற மோக்ஷ ஸுகம் . 


n 


இல் 


16. அசத்து- இல்லாதது . சத்து-உள்ளது . 
லாத்துக்கு - அஸத்துக்கு . உண்மைக்கு - ஸத்துக்கு . உண் 
மைக்கு இல்லாதது 

ல்லையெனக் கூட்டுக . ஈறு -முடி 
6 


78 


பகவத்கீதை வெண்பா. 


அ 
. 


வான நிச்சயம் . தத்துவம்-உண்மை . 
17. ஊனம்-நாசம் . யாப்புற்றது-வியாபிக்கப்பட் 


டது . 


18. மன்னும் நித்தியமாயுள்ள, சரீரி - ஆத்மா . அந்த 
முடைய - நாசமுடையன . 


19. கொல்லுண்ணான் - கொல்லப்படான் . அறியும் 
அறிவான் . பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மை 
யிற்- செல்லா தாகுஞ் செய்யுமென் முற்றே " என்ப 
வாகலின் இங்கே அறியும் என்பது படர்க்கை யாண் 
பாலில் வந்தது . 
22. பீறும் - கிழிந்து போன , 

புடைவை - வஸ்திரம் 
முத்துடம்பு - முதிய உடம்பு ; கிழத்தனங்கொண்ட உட 
ம்பு . புத்துடம்பு - புதிய உடம்பு . 
23. சேதியா - வெட்ட மாட்டா . மாருதம் காற்று 


24. தாணு ஸ்தாணு. சலிக்காத இயல்புடையவன் . 
ஆதும் - யாதும் . யாக்கை , யாறு , யானை என்பன . ஆக் 
கை , ஆறு , ஆனை என வருவன போல வந்ததெனக் 
கொள்க . துயரேல் - துக்கியாதே . 


25. இங்ஙன் - இப்படியாக . 


( ! ) 


2 ) 

குறிப்புரை. 
26. அறுதி - நிசசயம் , 


27. இடர் - துன்பம் , உன் தருமம் என்றது கத்தி 
ரிய தர்மத்தை , பார்த்திபர்-க்ஷத்திரியர்கள் . தகைமை 
யது - புகழுடையது . 


30. 


வான் ஏறும் வாயில் - ஸ்வர்க்கத்துவாரம் . 


31. புகழ் உன் அறம் - புகழும் , உன் தர்மமும் , 
போயிற்றால் என்னும் ஒருமை வினையைத் தனித்தனி 
புகழிற்கும் அறத்திற்கும் முடிக்குஞ் சொல்லாக்கிக் 
கொள்க . ஏவம் - பழிச்சொல் . எவமோ வெமக்கென் 
றிசைப்பார் சிலர் " " ஏவம் பாராய் என வருதல் 


காணக , 


32. கொண்டாட்டுற்றார்க்கு -கவுரவிக்கப் பட்டார் 
க்கு . பழி சாமதனிற் கொடிது - அபகீர்த்தி சாவைக் 
காட்டிலும் கொடிது . 


33. ஒன்னதார் - பகைவர் . ஒன் ஈ தார் என்பது 
ஒனனாதா ரென்று மருவிற்று . ஒன்றுதல் - சேர்தல் . 
இங்கே ஒன்னாதா சென்றது தர்யோ தனாதிகளை. 

. 
சொல் - புகழ் , 


34. மேதினி - பூமி . 


80 பகவத்கீதை வெண்பா . [ அ . 

35. பேறு இழவு - லாப நஷ்டம் . சயாசயங்கள் - 
வெற்றி தோல்வி . 


36. வினைக்கட்டு - கர்மபந்தம் . 


37. குன்றாது - அழியாது . அவம் -தோஷம் . ஒன் 
றாகும்-ஒரேவிதமாம் . அத்திரந் தீர்வில்லவர் - நிச்சயமில் 
லா தவர் . 


38. பூத்தவுரை-புஷ்பமாத் பலம்போல விருக்கிற 
வார்த்தை . 


த . 


யோகக்கே மா 


41. மன்னேல் - பொருந்தா 
யோகக்ஷேமம் . 


42. தடம் - தடாகம் . அந்தணன் - வேதாந்தத்தை 
யணவுவோன் ; பிராமணன் . 


43. அணுமன்தை -சிறிதும் பற்றாது . வெற்றமை 
வில் - செய்யாதிருப்பதில் . 


44. பேறு இழவு - ( பல ) வித்தியிலும் அவித்திய 
லும் . ஒத்தல் - ஸமத்வம் . ஒர்ந்து - அறிந்து . 


45. தூர அவரம் -மிகவும் இழிவானதி . 


81 


2 ) 

குறிப்புரை . 
46. சிறப்பு - கௌசலம் . 
47. சிறப்பு - பதவி . 


48. கேதம்- வெறுப்பு . 


50. நின்ற ஸமாதியில் நின்ற . பிறிவு- பிரிவு . உறை 
யாய் என்பதை உரையாயெனத்திருத்திக்கொள்க . 


51. திண்ணறிவன் - ஸ்திதப்ரஜ்ஞன் ; உறுதியான 
அறிலையுடையவன் . 


வன்பு -உறுதி . 


52. துளங்கா - கலங்காத . 


ப 


உகப்பு - 


53. எங்கும் எல்லா வஸ்திக்களிலும் , 
கொண்டாடுகை . வெறுப்பு - துவேஷிக்கை . 


55. சங்கம் -ரஸம் ; ஆசை . 
னான ஆத்மா . 


பாமாகுஞ்சீருயிர் - பா 


56. மொய்ம்பு - பலம் , நவையின்று - குற்றமின்றி . 


57. உள்ளும் சிந்தித்திருக்கின்ற . சங்கம் பற்று . 
பொன்றும்மிருதி - நினைவுகெடும் . மிருதி - ஸ்மிருதி . 


58. ஆசு -விரைவில் . 


82 


பகவத்கீதை வெண்பா. 


( 2 


61. யாதுவுலகர் - கெடும் என்னாது ஓடும் என்ற 
- இலேசால் கெடாது உடம்படு மெய்பெறுதலு முண்டெ 
னக்கொள் 

. 

தன்முக மாகத் தானழைப் பதுவே 
என்பதுங் காண்க . 


62. காக்கும் உள்ளே பிரவேசிக்கும் . எமம் -சாந்தி . 


64. அந்தகாலம்- அந்த்யகாலம் , சந்தம் - அழகு . 


அத்யாயம் 3 . 


1 . 


எவுதி - ஏவுகின்றாய் . சூதார்ந்த- கலப்பான . 


3 . 


இறைப்பொழுதும் - க்ஷணகாலமும் . 


4. கட்டி - அடக்கி , பொருள் - புலனின் வியங்கள் , 
பொய்ம்மையினான் - பொய்யாகாரக்காரன் . 


5. தொத்தற்றான் - பற்றற்றவன் , 


6. நியதக்கருமம்- ( நித்திய நைமித்திகாதி ) கர்மம் . 
அறிவில் - ஞானயோகத்தைக் காட்டிலும் , ஏற்றமுடை 
த்து -சிரேஷ்டமானது . உடல் நடப்பு - சரீர யாத் 


3 ] 


குறிப்புரை. 


83 


திரை ; ( ஞான ஸம்பா தனத்துக்கு உபயோகமான ) 
தக தாரணம் . ஓடாது - வித்திக்க மாட்டாது . 


7 . 


ஆங்கதனுக்காக - அந்த யக்ஞாதிகளுக்காக . 


8. வேதா- பிரஜாபதி ; பரமாத்மா . 


9. இறைஞ்சிடுமின் - ஆராதியுங்கள் . மறுமை - மோ 
க்ஷம் . 
10. வளம் - போகம் . அமரர் - தேவர் . 


11. மிக்கதனை - மிகு தியை; சேஷத்தை . ஊழ்வினை 
ஜன்மாந்தர பாவம் . 


12. பூதங்கள் பிராணிகள் , மாரியால் - மழையால் . 
காரியமதால் - கர்மத்தால் . 

13. காயம்- சரீரம் . 


14. மேவலுறான் - பிரவர்த்தியான் . பழுதே -வியர்த் 
தமாய் . பொறிப்பட்டு இந்திரியங்களால் ரமித்துக் 
கொண்டு . 

15. ஒன்றில்லை - ஒருலாபமும் இல்லை . செய்யாத்த 
தாலில்லை- செய்யாததினாலொரு கேடுமில்லை . வையத்து 
- பூமியில் . ஆதும் -யாதும் . 


84 


பகவத்கீதை வெண்பா. 


( அ ... 


16. பற்றற்று ஒட்டாமலிருந்து கொண்டு . 


17. மன்னினர் - அடைந்தார்கள் . உலகம் இசை 
வகையும் - ஜனங்களுக்கு ( தர்மப் பிரவர்த்தன ரூப 
மான ) அனுக்கிரகமும் . 

18. மேலொருவன் -சிரேஷ்ட புருஷன் . 
ப்ரமாணம் . ஆதை - அதனை . 
19. நின்று இயல்வன் - நின்று அனுஷ்டிக்கிறேன் . 


அங்கம் - 


20. மாயும் - நசித்துப்போம் . மரபு - குலம் . உய்த்தல் - 
செலுத்துதல் , 
21 , இசைவுசெய்க - பிரீதிபண்ணக்கடவன் . 
22. உன்னும் - நினைப்பான் . 


23. அசைவுசெய்யார் - சலிப்பிப்பாரல்லர் . 
செய்யான் என்றிருத்தல் வேண்டும் . செய்யார் எனப் 
பிரதியில் இருந்தவாறே பதிப்பிக்கப்பட்டது . மரியா 
தைப் பன்மையாக் கொள்ளுதலுமாம் . 


24. இனிதிருத்தி - ஸமர்ப்பித்து . மமதை - மமகாரம் . 


25. ஏவர் - எவர் . என் மதத்தை- எனது இந்த வித் 
தாந்தத்தை . 


3 ] 


குறிப்புரை . 


8 ; 


26 , நூலுரைப்பது -சாஸ்திரஞ் சொல்லும் நிர்ப்பர் 
தம் . 


27. தீங்கு அமைக்கும் விரோதத்தைச் செய்யும் . 


28. மற்றையதில் - பரதர்மமான ஞானத்தைக்காட் 
டிலும் . 


24. வன்பதனில் - வலுவில் . ஏவுற்றான் போல- எவப் 
பட்டவன் போல . ஆவுற்றான் - கோபாலன் . 


30. வைரி -விரோதி . 


31. உற்பம் -உல்பம் ; கருப்பப்பை . அங்கி - நெரு 
ப்பு . தூமம் - புகை . 


பொல்லாங்கு 


32. அமையா - திர்ப்தியடையாத . 
விரோதம் . 


33. மன்னறிவு - ஆத்மஞானம் , 


34. பாதா - பா தவம்சச் சிரேஷ்டனே ! காதி - அட 
க்கி , கட்டழித்து - போக்கடித்து . ஆவத்து - ஆபத்து . 
“ ஆவத்தின் வந்தபய மென்றானை ” என்றார் கல்வியிற் 
பெரியாரும் . 


86 


பகவத்கீதை வெண்பா. 


( 


( அ 


35. பரம் - பிரதானம் , 


36. சேமம் - க்ஷேமம் . வன்பகை -ஜயிக்கவரியபகை 
நீத்தல் - ஒழித்தல் . 


அத்யாயம் 4 . 


1. இந்தயோகம் - கர்மயோகம் , இரவி- சூரியன் 
இக்குவாகு -இஷ்வாகு . 


2. எய்ந்ததனை- பொருந்தி வந்ததனை . அரைச முனி 
வர்- ராஜரிஷிகள் . கைகழிந்துவிட்டது - அற்றுப்போ 
யிற்று . 


3. எதம் அற - குற்றம் நீங்க. மறைப்பொருள் - ரதாஸ் 
யம் . 


விசயன் உரைக்க 


எனக் 


4. ஆதித்தன் - சூரியன் . 
கூட்டுக . 


எய்தி - பொருந்தி . 


6. மெய்த்தன்மை - ஸ்வரூபம் . 
இறை -ஈசுவரன் . 


7001 87 


4 ) 


குறிப்புரை. 


மை . 


7. மறம்- வன்மை வெந்தைத் தருவிக்கும் வில் 
விசயா - பகையரசர்கள் முதுகுகாட்டி யோடும்படி செய் 
கின்ற வில்லையுடைய அர்ஜுனனே . 


8. எல்லார்கள் -ஸாதுக்கள் . முந்தை அறம்நாட்ட . 
பிராசீன தர்மங்களை ஸ்தாபிக்க . உகம் - யுகம் . 


எலாது - அடையா 


9. எதிர்ப்பிறவி - புனர்ஜன்மம் . 
மல் . 


* 


10. பூதராய் -பரிசுத்தராய் . வெகுளி - க்ரோதம் , 
அறிவாந்தவம் - ஞான தபஸ் . 


கள் . 


12 , தாங்கி நின்று - ஆராதித்துக்கொண்டு . அஞ்சா 
நிற்பர் - ஸ்ம்ஸார துக்கத்திற்குப் பயப்படாமலிருப்பார் 

அஞ்சாநிற்பர் என்பதை ஸ்ரீராமாநுஜ பாஷ்யத் 
தின் கருத்தையனுசரிக்கப்புதிதாகச் சேர்த்தனரென்க. 
தாங்கி யிறைஞ்சாரிற்பர் என்றிருப்பின் மூலபாடத்தை 
யொத்ததாகும் . தாழாது - தாமதியாமல் ; சீக்கிரமாக . 


1 : 3 , வண்ணங்கள் நாலும் நான்கு வர்ணங்களும் , 
வகுத்தல் - பிரித்தல். மற்றது செய்யேன- மற்றதனைச் 
செய்யாதவனாக . வெறு-மனத்திற் பொருந்து . உரை 
செல வெறுத்தவவன் மூதூர் மாலை " என்னுமிடத்து 


88 பகவத்கீதை வெண்பா . ( அ . 
வெறு - என்பது பொருந்து தெலென்னும் பொருளிற் 
பயின்றுவருதலை யறிக . 


14. இழிசா- பற்றமாட்டா. இழிசுதல் - பூசுதல் . 


15. இன்னே -இப்படியாக . வீடெய்த முயல்வோர் . 
முமூக்ஷக்கள் , தொல்லையார் - முன்னோர்கள் . ஒல்லை 
யாய் -சீக்கிரமாய் . சக்தியுடையையாய்க் கொண்டு என் 
றுரைத்தலுமாம் . 


உரைக்கேன் . 


16. மோகிப்பர் - மயக்கமடைவர் . 
சொல்லுவேன் . 


17. விவிதம் - பலவிதம் , 


19. பொறி - தீப்பொறி . 


20. அதொன்றும் - " முற்றுமற்றொரோவழி ” என்ப 
தனால் உகரங்கெட்டுப் புணர்ந்ததென்க . 


21. அமைந்த- அடங்கிய , இரு- ஈரு என நீட்டலா 
யிற்று . 


22. பொறாமை - அஸூயை. 
கட்டுப்படான் . 


பிணிப்புண்ணான் - 


• 4) 


குறிப்புரை 


89 


24. அவி ஹவிஸ் . 


25. எச்சம் - யஜ்ஞம் . பிரமமாம் அங்கி- பிர்ஹ்ம ஸ்வ 
ரூபமான அக்னி . எச்சவுறுப்பு -யக்ஞத்தின் உபகா 
ணங்கள் . 


26. ஆன்றமைதலாமனலில் அடக்குவதென்கிற 
அக்னியில் , ஒமிப்பர் -யாகஞ்செய்வார் . 


27. இயல்வு- செயல்கள் . 


28 , பொருளெச்சம் - த்ரவ்ய யக்ஞம் . தவவெசசம் 
தபோ யக்ஞம் . தெருள்- தெளிவு . மருள் - கலக்கம் . 


31. எச்சமிச்சம் - யக்ஞத்தில் மிகுந்தது . அமுதூண் 
விரும்புவார் - அமிர்த ஸமமாகப் புஜித்தலை விரும்பு 
மவர் . ஓங்குபிரமம் - ஸநாதன பிர்ஹ்மம் . இவ்வுலகமில் - 
இந்த லோகத்தில் தர்மாதி புருஷார்த்தங்களில்லை . 
அவ்வுலக மத்தால் - என்றிருப்பதை அவ்வுலக மெத்தா 
லெனத் திருத்திக்கொள்க , 


33. எச்சத்தின் - யக்ஞத்தைக்காட்டிலும் , போதம் - 
ஞான யக்ஞம் , மிகும் -சிரேஷ்டமாகும். 


34. இப்பாசுரத்தின் மூன்றாமடியை யொத்துப 


90 


பகவத்கீதை வெண்பா, 


[ அ 


என 


வரையறை 


தேசிப் - பருனக் - குணர்ந்தோராய் 
செய்து வெண்பா விலக்கணத்திற்கு ஏற்குமாறுகொள் 

காள்க . 
இவ்வாறு கொள்ளுதல் ஆசிரியரின் ரீதிக்கு விரேபாத 
மெனக் கண்டு யாம் மேற்கூறியவாறு சீர் பிரித்திலம் . 
நம்மிடமுள்ளபிரதியில்ஒத்தபதே -சிப்ப - ருனக்கு - வுணர் 
ந்தோராய் என்றும் காணப்படுகின்றது . ஏற்றவாறு 
கொள்க . 


35. மோகியா யாததனை என்பதனை மோகியாய் 
யாததனை எனத் திருத்திக்கொள்க . 


37. அறிவு - ஞானாக்னி . மெய்யறிவில்- மெய்யறிவை 
யொப்ப . பைய -காலக்கிரமத்தில் . 


38. ஆதரவு -சிரத்தை . 


39. மயக்கஞ் செறிவான் - ஸம்சயம் மிக்கவன் . 


40 , நெஞ்சந்தனை யென்பதை நெஞ்சன் றனை 
யெனத் திருத்திக்கொள்க. 


41. புகர் - நிறம் . புகருடையவாளென்க . 


• 5 ) 


குறிப்புரை . 


91 


அத்யாயம் . 


1. கர்மவிடுமறிவும் - கர்மஸந்யாஸ ஞானத்தையும் . 
இருமையிலும் வீடு பற்றுக்களி ரண்டிலும் . இருமை 
யிங்கே யிரண்டென்னும் பொருட்டாய் நின்ற 

றது . 
" மும்மைசா லுலகம் என்பதிற்போல . 


2. தக்கநலம் - புருஷார்த்தம் . அக்கருமம் விட்டி 
யல் தன்னின் - அக்கர்ம ஸந்யாஸ ரூபமான யோகத் 
தைக் காட்டிலும் . 


6. அரிதாகுமெனவும் பாட, பேதம் . சருமங்கூடா 
மல் எய்தவரிதாகு மெனக்கூட் கெ . 


. 


8. காட்சி முதலைந்த - கண்டு , கேட்டு , உற்று , 
மோந்து , உண்டு அறிதலாம் இந்தென்க, கண்டுயிலு 
யிர்த்தல் -கண் துயிலு ( தூங்கு ) தீலும் கண்விழித்தலும். 
நான் இயலேன் -நான் செய்யேன் . 


9 . பதுமத்திலை-தாமரையிலை . 
11. தாமத்தால் -கயிற்றால் கட்டுண்ணும்- க 

ரம் - கட்டுப் 
படுவான் . 


12. புரம் -பட்டணம் . 


92 


பகவத்கீதை வெண்பா . 


( அ . 


13. தத்துவமா நின்றவுயிர் - தன் ஸ்வரூபமாத்திர 
மாயிருக்கிற ஜீவன் . செய்யாநேர் நடக்கு மென்பதை , 
செய்யானேர் நடக்குமெனத் திருத்திக்கொள்க . 
றிய முன் வாதனையால் - பொருந்திய அநாதியான பிர 
கிருதி வாஸனையால் . வாஸனை - வாதனையென்றாயிற்று . 
மாஸம் - மாதமென்றானாற்போல . 


ஒன் 


14. ஒருவன் தீவினையும் நல்வினையும் -இஷ்டனு 
டைய பாபத்தையும் அனிஷ்டனுடைய புண்ணியத்தை 
யும் . பெரியோன் - விபுவான ஆத்மாவானவன் . 
வகும்பண்பிலன் - போக்குந் தன்மையில்லன் , இஷ்டா 
னிஷ்ட விபாகமில்லாததால் பாங்கினில் என்றார் . 
பண்பினால்- என்பதனைப் பண்பிலனாலெனத்திருத்திச் 
கொள்க . அறிவு - ஸ்வரூப விவயஞானம் , மாயவினை 
யால் -அஞ்ஞான ரூபமான கர்மாதிகளால் . மறைச் 
தன்று - மறைக்கப்பட்டுள்ளது . மறைந்தன்று என்பதில் 
அன்சாரியை . ஓதலிற்சிறந்தன்று ஒழுக்கமுடைமை " 
வந்தன்று கார் " என வருவனவற்றிலும் காண்க . 
மறைக் தன் றியென் பதை மறைந் தன்று எனத் திருத்திக் 
கொள்க . உயிர்களவை மோகத்திலாய எனக்கூட்டுக . 


15. மயர்வு -அஞ்ஞானம் , பேரறிவு - பரமான ஞா 
பகலவனில் - சூரிய பிரகாசம் போல . 

பீடுடைத் 


னம் . 


5 ] 


குறிப்புரை, 


93 


தாய் - பெருமையுடைத்தாய் . 


16. நிவைமை - நிஷ்டை . ஈடழித்தல் - போக்குதல் , 
மீளாவகையுடைய மெய்ப்பயன் - திரும்பிவருந் தன்மை 
யில்லாத ஆத்ம பிராப்தியான பலன் . நண்ணுவர் - 
அடைவர் . நண்ணுவரேன் என்றிருப்பதைநண்ணுவரே 
யென்று திருத்திக்கொள்க. 


17. ஆன்றுணர்ந்த அந்தணன் -வித்யையாலும் , விந் 
யத்தாலும் ஸம்பன்னனான பிராமணன் . 
அத்தி - அஸ்தி ; யானை . 


ஆ - பசு . 


18. பிறவிச்சங்கம் - ஸம்ஸா ஸங்கம் . இவரால் - இவ் 
வுலகத்துள்ளவரால் . ஒப்பில்.ஸாம்யத்தில் . தீதிலா 
ஒத்தவுயிர் - நீர்த்தோஷமாய் ஸமமாயிருக்கிற ஆத்மா . 


19. முன்பயிலு மோகம் - தேகாத்மாபிமானமாகி 
மோகம் . இறையை - பிர்ஹ்மாத்மக ஸ்வரூபத்தை. 
போகம் - அனுபவம் . 


20 , புறம்பயிலும் தொத்ரற்ற புந்தியன் -பாஹ்ய 
மான விஷயஸ்பர் சங்களில் தங்காத நெஞ்சையுடைய 
வன் . அந்தமிலாது ஆரும் சுகம் அடையும்- அழிவில்லா 
மல் அந்த பிரஹ்மானுபவ சுகத்தை அடையாநிற்பன் . 

7 


94 


பகவத்கீதை வெண்பா . 


[அ . 


21. புலன்சேர் பொறியில் வரும் மோகங்கள் -விஷ் 
யத்துக்கும் இந்திரியத்திற்குமுண்டான ஸம்பந்தத்தால் 
வருகின்ற போகங்கள் . நிறைஞானவான் - பூர்ணபண்டி 
தன் . அற்பம் -சிறிதும் . 


22. காயம் கழிப்பதற்குமுன்னில் - சரீரத்தை விடுவ 
தற்குமுன்னே . இவை - இவைகளினுடைய . யோகி - 
ஆத்ம ஞானத்திலே யுக்தன் . போகம் 

ஸகம் . 
* இஹைவ என்னும் கீதவாக்கியத்திற்கு ஸ்ரீராமாநஜர் 
சாதன அனுஷ்டான தசையிலேயே யெனப் பொருள் 
செய்திருப்பதை யனுசரித்து இந் நூலாசிரியரும் இக் 
காலத்தே யென் றுரைத்திருக்கலாமென்று தோன்று 
கிறது . இங்வனமாயின் முன்னிலிக் காலத்தே யெ 
னப் பாடங்கொள்க . முன்னிலிலிக் காலத்தே யெ 
ன்று எட்டுப் பிரதியிற்கண்டவாறே பதிப்பிக்கப்பட்டது . 
இதற்கு நேரான பொருள் விளங்கவில்லை . 

23. தன்னுள் அமர் இன்பம் - ஆந்தரமான ஆத்ம 
விஷய ஸுகம் . தன் னிழலிற் றான் மகிழ்வோன் - 
யானத்திலே யிருந்தாற்போல) போகநிழலின் கீழிருந்து 
மகிழ்ச்சியை யடைவோன் . 


24. நீடு இன்பம் பூண்டவர் - நீடிய இன்பத்தைச் 
செய்யும் விஷயத்தில் ஆஸக்தியை யுடையவர் . எஞ்சா - 


3 ) குறிப்புரை. 

93 
கல்மஷங்கள் ஷீணிக்கப்பெற்று . எஞ்சா - செய்யா 
வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம் . 


23. ளோகும் - அபிவிர்த்தியடையும். நீள் - முதனிலைத் 
தொழிற்பெயர் . 


26. புறப்பற்று-பாயவிஷயா நுபவம் . இருகால் 
பிராண அபானங்கள் . நிறுத்து - ஸமசதியாகச்செய்து .. 
வென்ற பய வெகுளியானவன் - வெல்லப்பட்டிருக்கிற 
பயக்ரோதங்களையுடையயன் . 


27. கொள்வோனாய் ஆகி உறவாமெனை யெனக் 
கூட்டுக . கொள்வோன் - அனுபவிப்பவன் . சாந் 
* மானந்தம் , அனைத்துலகும் ஆள்வினையனாகி ஸர்வ 
லோகத்தையும் ஆள்பவனாகி . 


அத்யாயம் 


1 . 


1. நல் அங்கி - யதார்த்தமான அக்னி . கிரிசை - கர் 
மங்கள் . இகழான் - கைவிடாதவன்.. 
2. யோகம் - கர்மயோகம் . நசை- பலாதிஸங்கல்பம் . 


96 


பகவத்கீதை வெண்பா. 


3 , ஞானயோகம் - ஆதமயோகம் , நயத்து அரவேண் 
டும் - விரும்பி மிகவும் அடையவேண்டுகின்ற . முதல் 
ஸா தனம் . சமம் - நிவ்ருத்தி . 


நசை . 


4. கூட்டும் கருமம்- ததர்த்தமான கர்மம் . 
ஸங்கம் . 


5. எடுப்பான் - கரையேற்றுவான் . தளர்விக்க -கீழே 
நழுவவிட . வான்பகை - பெரியபகை . 


மாறே இயலும் -விபரீதமாக 


6. ஆன்ற- அடங்கிய 
வே வர்த்திக்கும் , 


அவமான , 


அடை . 


7. சிறப்பு இகழ்வு - மான 
சேர்ந்து - அடக்கம் பொருந்தி . 


8. விவேகம் -விஞ்ஞான ம . உகத்தல் - திர்ப்தியடை 
தல் , ஒட்டிற் கற்கனசத்து ஒத்தியல்வான் -ஓட்டிலு 5 
கல்லிலும் பொன்னிலும் ஒத்திருப்பவன் . காட்சி - யோ 
கம் , ஒற்கம் - தாழ்மை , 


9. நன்னெஞ்சன் - நல்லது நினைக்கும்ஸுஹ்ருத்தக் 
கள் . தோழன் - ஸமவயதான தோழன் . நயப்பறியா 
ன் வெறுப்பு உகப்பு இல்லாத உதாஸினன் . நடுவோன் - 
மத்யஸ்தன் . பழி வெறுப்போன் - பழிக்கத்தக்க த்வேல 


குறிப்புரை . 


97 


முடையவன் .. உயர்கருமர் - ஸாதுக்கள் . ஒத்தமனம் 
ஸமபுத்தி . 


10. தானேயிருந்து - ஏகாகியாயிருந்து . தனிஇடம் 
எகாந்தமான இடம் . 


11. தூயநிலம் -பரிசுத்த ஸ்தானம் . துகில் -துணி. 
ஒக்கம் உயர்வு . தோல் - மான்தோல் , குசம் - தர்ப்பை . 
சுத்திபெற ஆத்மசுத்தியைப் பெறும் பொருட்டு . ஒரு 
மித்தி ஒன்றை நாடியதாகச்செய்து . ஒக்கந் தாழ்வாத 
பாசனம் எனக்கூட்டுக . 


12. காயம் சென்னி களம் -உடலையுந் தலையையும் 
கழுத்தையும் , முன்காண மூக்கைக்கண் . 

-கண் முன் 
மூக்கைக்காண என மாறுக . முன் மூக்கு- நுனிமூக்கு . 

- மனமடங்கி . அஞ்சாதே - ஸா மஸாரிகமான உபத் 
வத்திற்குப் பயப்படாமல் . அறம் - பிரஹ்மத்தை 
கிரவிரதம் . உரனாய் -உறுதியுள்ளவனாய் . விருப்பான் 
விருப்பத்தையுடையனாயிருப்பான் . 


ஆறி - 


13. மன்னேர்ந்த என்னுமிடத்து மன் என்பது மத் 
என்னும் வடமொழி திரிந்ததென்றலுமாம் . மத்ஸம்ஸ் 
தாம் என்பது கீதையிலுள்ள வாக்கியம் . 


98 


பகவத்கீதை வெண்பா. 


( அ 


14. கடிந்தோன் - தூக்கத்தை வெறுத்திவன் . 


15. இயற்றி முயற்றி உணர்த்தி - தொழிற்பெயர்கள். 
ஸஞ்சாரமும் சேஷ்டையும் உணர்ச்சியுமென்க. 


17. இலாதிடத்து -இலாத இடத்து . இலாத என் 
பதில் அகாம் விகாரத்தாற் றொக்கது . 


18. ஏதில் - எதில் , நிருத்தம் - தகையப்பட்டது . 


19 . யோகத்த யோகத்தினிடத்தில் , நகர்தல் - 
அது பவித்தல் , 


21. பேறு - லாபம் , மீதென்று- அதிகமானதென்று . 


21. திசைப்பற்ற கலக்கமற்ற. ஒன்றல் - ஒன்றுபடு 


தல் . 


22 . 


தன்னிலாம் - தன் ஸங்கற்பத்தாலுண்டான . 


23. தீங்கு -தோஷம் . செருக்கு - ரஜோகுணம் . 


24. செற்று - நீக்கி . 


28. நாமம் பெருமை. முன்னல் - ஆலோசித்தல் , 


20. அமர்விசயன் - போரில் வல்ல அர்ஜுனன் . 


3 ) 


குறிப்புரை . 


499 


30. சுரிசங்கன் -வளை தலையுடைய சங்கத்தையுடை 
யான் ; கிரஷ்ணபக 

பகவான் . 


31. காரார் கொடை - மேகத்தை யொத்த ஈகை . 
துறவு- வைபாக்கியம் . 

அது - மனம் . 


32 . 


சையா - உடக்கப்படாத . யோகம் சார்வரிது 
என் இசைவு -என் கொள்கை . 


என்க. 


33. விருப்புற்றான் -சிரத்தையுள்ளவன் . இயல்வு 
பிரயத்னம் . பாங்கு நேர்த்தி . அதுசேராது . யோக 
வித்தியையடையாமல் . அடையும் - அடைவான் . 


34. சின்னமாம் மஞ்சு-தண்டுப்பட்ட மேகம் . 


35. தக்க பரிசு அறுக்க- தகுந்தவிதமாகப்போக்க . 


36. பொல்லாநெறி - துர்கதி . 


37. தூயார் சிறந்தமனை -பரிசுத்தர்கள த சிறப்புற்ற 
குடியில் . சிதைந்தான் - நழுவியவன் . 


38. உதயமாம் - பிரப்பான் . பிறவி - ஜன்மம் . அரிது - 
துர்லபம் . 
39. பற்றி - அடைந்து , அதில் - யோ கவத்தியில் . 


100 


பகவத்கீதை வெண்பா . 


40. மன்னுநசை யோகத்திலுற்றான் - அறிய முயல 
வேண்டுமென்னுமாசையை யோகத்தினிடமாக 

டமாக வுள்ள 
வன் . உரைசேர் பிரமம் - சப்த பிர்ஹ்மம் : பிரகிருதி 
தத்துவம் . மீதியல்வான் - மேலான ரூபத்தையடையப் 
பெறுவான் . 


யோகி - தப 


41. தன்மையுணர்ந்தார் - ஞானிகள் . 
வரிகள் , ஞானிகள் , கர்மஞ்செய்பவர் என்கிற இவர்க 
ளெல்லாரையும் விட அதிக மேலானவன் என்க . 

43. உயிர்யோகி என்பதை உயர்யோகி யெனத் 
திருத்திக்கொள்க . முற்றும் எல்லாருக்குள்ளும் . 


110 


பகவத்கீதைவெண்பா . 


[ அ . 


ஞானங்களை . செவ்வாம் மறைப் பொருளை - செவ்வை 
யான ரஹஸ்யார்த்தங்களை . செப்பினேன் உபதேசித் 
தேன . 

நின் இயல்வால் - உன் அதிகாரத்துக்குத் 
தக்கபடி 


64. இட்டன் - இஷ்டன் . இதமாப் பட்டதனை - 
தமாகவுள்ளதை . பரிந்து சொல்வன் - பரிவாகச் சொ 
ல்லுவேன் . 


63. என்பத்தன் ஆகி - என்னிடத்தில் பிரீதிமா 
னாய்க் கொண்டு . 

என்னை மனனம் பண் --பிரீதிரூப 
மாயிருக்கிற ஸ்மிருதி பரம்பரையைச் செய் . (வேதரும் , 
தியானம் , உபாஸனம் முதலிய சொற்களுக்குப் பொ 
ருளாய் , தரிசனத்துக்கு ஸமான மாயிருக்கும் மிகுந்த 
பிரீ திரூபமாயிருக்கும் ஸ்மிருதி பரம்பரை யென்க .] 
அருச்சி - ஆராதனஞ்செய் . ஆராதன மாவது - பரிபூர் 
ண சேஷவிருத்தி . என்னையே மேவுதி - என்னையே 
யடைவாய் . அறுதி - நிச்சயம் . 


66 . எல்லா அறங்களையும் அறவிட்டு - கர்மயோக 
ம் , ஞானயோகம், பக்தியோகம் என்கிற மோக்ஷஸா 
தனங்களான எல்லாத் தர்மங்களையும் என்னுடைய 
ஆராதன ரூபமாக மிகுந்த பிரீதியோடு உன் அதிகாரத் 
துக்குத் தக்கபடி செய்து கொண்டே , கீழ்ச்சொன்ன 


குறிப்புரை 


111 


18 ) 


படி பலனையும் , கர்மத்தையும் , கர்த்திருத்வத்தையும் 
விட்டு . என்னையே சாணாமா 

நண்ணியிடு -- ஆராத்ய 
ஸவரூபனான என்னையே பலமாகவும் உபாயமாகவுங் 
கருதிசசரணம்புகுவாய் . நாகான் பாவங்கணின்றுன்னைப் 
பற்றுவிடுவிப்பன்- ( என்னையடைதற்கு விரோதிகளாய் , 
அநாதி காலமாய் ஸம்பாதிக்கப்பட்டவைகளாய்ச செ 
ய்யத் தகாவற்றைச் செய்கையும் , செய்யத்தக்கனவற் 
றைச் செய்யாமையுமான ) ஸகல பாவங்களினின்றும் 
நான் உன்னைப்பற்றுவிடுவிப்பேன் . தாவந்தனை ஒழி- 
( ஆகையால்) 8 சோகத்தை விடு.( பத்தியோகத்தையாசம் 
பிக்கவொட்டாமல் விரோதிக்குமவைகளா ய் அநாதிகா 
லமாய் ஸம்பாதிக்கப்பட்டவைகளாய் நானாவிதங்களாய் 
அனந்தங்களாயுள்ள பாபங்களுக்குத்தக்க பிராயச்சித்த 
ரூபங்களாயும் , கிருச்சிரம் , சாந்திராயணம் , கூச்மாண் 
டம் , வைச்சுவாநரம் , வ்ரா தபிவித்திரேஷ்டி, த்ரிவ்ருதக் 
நிஷ்டோமம் தொடங்கிப் பலவிதங்களாயும் அனந்தம் 
களாயும் எத்தனை காலம் ஜீவித்திருந்து அனுஷ்டித்தா 
லும் அனுஷ்டிக்கரியவைகளாயுமிருக்கின் ந ஸர்வதர் 
மங்களையும் விட்டு , பக்தியோகாரம்பம் ஸித்திப்பதற் 
காகப் பாமகாருணிகனாய்ப் பிராணிகளிடத்தில் ஒரு 
விசேஷத்தையும் ஆலோசியாமல் அவைகளுக்கெல்லா 
ம் சரணியனாய் ஆச்ரிதர்களிடத்திலுண்டான வாத்ஸல் 
யத்துக்குக் கடலாயிருக்கின்ற என்னையே சரணாகப் 


112 


பகவத்கீதைவெண்பா. 


பற்று . நான் உன்னைக் கீழ்ச்சொன்ன பக்தியோகா 
ரம்பத்திற்கு விரோதிகளான பாபங்களினின்றும் விடு 
விக்கின்றோம் . நீ . அதற்காகச் சோகிக்கவேண்டாம் 
என்று உரைத்தலுமுண்டு ,) 

67. இப்பொருளை- இப்போது நான் உனக்குச் 
சொன்ன பாமாஹஸ்யமான ) இந்த அர்த்தத்தை . 
இல்லாத் தவத்தாற்கும் - இல்லாத தவத்தையுடையா 
னுக்கும் அதாவது தவம்புரியா தவனுக்கும் . என்னைப் 
பொறாதாற்கும் - என் குணங்களைக் கேட்க ஸதிக்காத 
வனுக்கும் . 

68. மிகவும் ரஹஸ்யமான இவ்வர்த்தத்தை யாவ 
னெருவன் என் பக்தரிடத்தில் பரிவோடு சொல்லுகி 
றானோ அவன் என்னிடத்தில் மிகுந்த பக்தியைச்செய் 
து ஸந்தேகமில்லாமல் என்னையடைவான் . 

6.) . அவனின் - அவனைப்போல . மேதினியில் -- 
பூமியில் . இனியும் உண்டாகப்போவதில்லை யென்பார் 
எக்காலுமில்லை யென்றார் . ( அயோக்கியர்களை முத்தி 
யெடுத்தது . இவ்வர்த்தததை 

யோக்கியர்களுக்குச் 
சொல்லாமலிருப்பதைப் பார்க்க அவர்களுக்குச்சொல் 
வது மிகவும் அனிஷ்ட மென்கைக்காக வென்க .) 

70. நெஞ்சறிவாம் எச்சம் - ஞானயோகம் . இறை 
ஞ்சினன் - ஆராதித்தான் . எஞ்சலற - குறைவற . 


18 ) 


குறிப்புரை . க . . SWAMILAR 

TURUVANMIYUR 
71. சிரத்தையினைச் சேர்ந்து -சிரத்தையோடு கூடி, 
ஆர்ந்து -- விரும்பி . தீர்ந்து துயரற்று - பக்தி விரோதி 
பாபங்களினின்றும் விடுபட்டுத் துயரமில்லாதவனாய் . 
மகிழும் - ஸந்தோஷிப்பான் . 

72. ஒருமைபற்றியாஞ் சித்தத்தால் - ஏகாக்ரசித்தனா 
ய் . சீர்க்க-பெருமை பொருந்த . கழிந்ததே - போயிற்றா? 
இங்கு ஏ , வினாப்பொருளது . சேர்ப்பான் - வினையெச் 
சம் ; சேர்க்கக் காரணமாய் என்பது பொருள் . 


மாறாக 


73 . உன்னுடைய பிரஸாதத்தால் விபரீதக்ஞானம் 
போய் ஞானத்தைப் பொருத்தி மயக்கத்தை யொழிக் 
தேன் . சொன்னதெல்லாஞ் செய்வேன் என்க . ( தே 
காதிகளே ஆத்மாவென்கிற துரபிமானமும், சேதனா 
சேதன ரூபமான ஸகல பிரபஞ்சமும் பரமபுருஷனுக் 
குச் சரீரமென்கிற விஷயமுத்தெரியாமல் 
நினைத்திருந்த அபிமானமும் , நித்திய நைமித்திகமா 

கர்மம் பரமபுருஷனுடைய ஆராதன ரூபமாக 
அனுஷ்டிக்கப்படுமாகில் அவனை யடைவதற்கு உபாய 
மாகுமென்கிற விஷயந்தெரியாமல் அதைக்கட்டுக்குட 
லாக நினைத்திருந்த அஞ்ஞானமுந் தொலைந்தன . ஆத் 
மா பிரகிருதியின் ஸ்வபாவமின்றி அறிவதே ஸ்வபாவ 
மாய்ப் பரமபுருஷனுக்குச் சேஷப்பட்டு அவனாலாளப் 
பலெதே ஸ்வரூபமாயிருக்கிறதென்கிறஞானமும் , பரம 


114 


பகவத்கீதைவெண்பா. 


[ அ . 


புருஷனுடைய உண்மைைைய யறியும்படியான ஞா 
னமும் , பரமபுருஷனுக்குப் பிரீதியை வளர்ப்பதான 
நித்திய நைமித்திக கர்மங்களை யனுஷ்டித்து நிஷித்தல் 
களை யொழிப்பதாலும் , சமம் , தமம் முதலிய ஆத்மகு 
ணங்களாலும் பெறவேண்டிய ( பக்திரூபமாய்ப் பரிண 
மிததிருக்கிற ) பாமபுருஷோபாஸனத்தால் மாத்திரம் 
அடையப்படும் பொருளும் , வேதாந்த விழுப்பொரு 
ளும் , பரம புருஷனுமான வாஸுதேவன் தேவரீரே 
யென்கிற ஞானமும் எனக்கு உண்டாயின என்பதாம் .) 


74. இப்படி மகாத்மாவான வாஸுதேவனுக்கும் 
பார்த்தனுக்கு முண்டான அற்புதமாய் ரோம ஹர்ஷ 
ணமான இந்த ஸம் வாதத்தை நான் கேட்டேன் என்க . 
செவ்வண்ணம் என்றும் பாடம் . 


75. யோகத்தை நேரேயருளிச்செய்கிற யோகேசு 
வரனான கண்ணன் பக்கல் நின்றும் இந்தப் பரமான 
குஹ்யதமத்தை வியாஸ மகரிஷயினுடைய பிரஸாத்த 
தாலே கேட்டேன் என்க . 


76 . ராஜாவே ! கேசவார்ஜுனர்களுடைய , புண்ய 
மாய் அத்புதமான இந்த ஸம்வாதத்தை நினைக்க நினை 
க்க எனக்கு ஸந்தோஷமுள்ளடங்காமல் வருகின்றது 
என்பதாம் . 


18 ) 


குறிப்புரை . 


115 


77. கிருஷ்ணனுடைய அத்புதமான அந்தரூபத்தை 
நினைக்க நினைக்க எனக்குப் பெரிய விஸ்மயமுண்டாகா 
நின்றது . பின்னையும் பின்னையும் பிரீதனாகா நின்றேன் 
என்க . 


78. எங்கே யோகேசுவரனான ஸ்ரீகிருஷ்ணபகவா 
ன் எழுந்தருளியிருக்கின்றானோ, அவன் திருவடிகளையே 
நம்பியிருக்கின்ற வில்லுங்கையுமான அர்ச்சுனன் எங் 
கே விளங்குகின்றானே அங்கே தான் லக்ஷ்மியும் , வி , 
யமும் , விபூதியும் , நீதியும் சாசுவதமாய் நிலைநிற்கும் 
என்பது என்னுடைய ஸித்தாந்தம் . 


